4 ்‌ நம்‌ பெண்களுக்குப்‌ பிரச்னைகள்‌ பல; அவற்றுள்‌ ஆழமான பிரச்னைகளும்‌ உள்ளன. 
=} , எனினும்‌ கல்வி என்ற மந்திரத்தால்‌ தீர்க்க முடியாத பிரச்னையே இல்லை. - சுவாமி விவேகானந்தர்‌ _ 


ஒரு பெண்‌ பெறும்‌ கல்வி அவளது குடும்பத்திலுள்ள அனைவரையும்‌ மேம்படுத்தும்‌. வறுமைக்‌ 
கோட்டிற்குக்‌ கீழுள்ள குடும்பங்களில்‌ குறிப்பாக, பெண்‌ குழந்தைகளுக்குப்‌ பண்பாடும்‌ ஆன்மிகமும்‌ 
மிக்க, தரமான கல்வியைத்‌ தர வேண்டும்‌ என்ற இலக்குடன்‌ ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, வடசென்னையில்‌ 
தங்கசாலைப்‌ பகுதியில்‌ ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ தேசியப்‌ பள்ளி என்ற ஆரம்பப்‌ பள்ளியையும்‌, 
விவேகானந்தர்‌ நூற்றாண்டு பெண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளியையும்‌ பல வருடங்களாக நடத்தி வருகிறது. 

இந்த மேல்நிலைப்‌ பள்ளியின்‌ மாணவியரின்‌ பெற்றோர்‌ | ஈணவிகளின்‌ குடும்பப்‌ பின்னணி: 
தினக்கூலிகள்‌, துப்புரவுத்‌ தொழிலாளிகள்‌, வீட்டுப்‌ தினக்கூலி மற்றும்‌ 


பணியாளர்கள்‌, ஆட்டோ ஓட்டுனர்கள்‌ போன்றவர்கள்‌. துப்புரவுத்‌ தொழிலாளர்கள்‌ 69% 

இப்படிப்பட்ட குடும்பங்களின்‌ குழந்தைகள்‌ கல்வி| வீட்டுப்‌ பணியாளர்கள்‌ 17% 

பெற்றால்‌ அந்தக்‌ குடும்பங்கள்‌ எந்த அளவிற்குத்‌ தலைநிமிரும்‌; அதன்‌ மூலம்‌ | ஆட்டோ ஓட்டுநர்கள்‌ 10% 
சுவாமி விவேகானந்தர்‌ கண்ட பாரதம்‌ மலரும்‌ என்பதை நினைத்துப்‌ பாருங்கள்‌! | ரிக்ஷா ஓட்டுபவர்கள்‌ 4% 


பல்வேறு மதம்‌ மற்றும்‌ சமூகப்‌ பிரிவினைச்‌ சேர்ந்த 900-க்கும்‌ மேற்பட்ட | மாத வருமானம்‌ 5000-க்கும்‌ 


மாணவியர்‌ தற்போது இந்தப்‌ பள்ளியில்‌ படித்து வருகின்றனர்‌. இன்னும்‌ கூடுதலாக | கீழ்‌ உள்ள பெற்றோர்கள்‌ 


65% 


500 பேருக்கு இந்தக்‌ கல்விச்‌ சேவையைவிரிவாக்கம்‌ செய்யத்‌ திட்டமிட்டுள்ளோம்‌. 


5,00,00,000 


கட்டிடப்‌ பணிக்காக 3,42,00,000 


மேஜை, நாற்காலி போன்றவை 

உய்வகம்‌, ஸ்மார்ட்‌ வகுப்புகள்‌ 
கம்ப்யூட்டர்‌ ஆய்‌ 
மின்‌ சாதனப்‌ பொருட்கள்‌ 


23,50,000 


5,00,000 
5,00,000 
3,00,000 


பள்ளி வளைவு, தனிப்பாதை அமைக்க 


7,00,000 


ஜெனரேட்டர்‌ 


5000 சதுர அடி காலி மனை உள்ள பகுதி 
You may send your contribution by cheque in the name of FOREIGN DONATIONS 


8,00,000 
5,00,000 
1,50,000 


9,00,00,000 


இந்தப்‌ பள்ளியை ஒட்டிய 5000 சதுர அடி காலிமனையில்‌ 
10,000 சதுர அடி பரப்பில்‌ 20 வகுப்பறைகள்‌, அதற்கான உபகர 
ணங்கள்‌, அரங்கம்‌, ஆய்வகம்‌, ஸ்மார்ட்‌ வகுப்புகள்‌, கழிப்பறை 
வசதிகளுடன்‌ கூடிய மூன்று அடுக்குக்‌ கட்டிடம்‌ கட்டத்‌ திட்ட 
மிடப்பட்டுள்ளது. இதற்காக 9 கோடி ரூபாய்‌ செலவு ஆகிறது. 
இந்தப்‌ பள்ளியின்‌ விரிவாக்கத்திற்கான நிதியை வழங்கத்‌ 
தங்களைப்‌ போன்ற சேவையுள்ளம்‌ கொண்டவர்கள்‌ மற்றும்‌ 
நிறுவனங்களின்‌ ஆதரவினைக்‌ கோருகிறோம்‌. 
மேலும்‌ விவரங்களுக்கு - WWW.rkmvcs.edu.in 
கடவுள்‌ தொண்டில்‌, 
சுவாமி கெளதமானந்தர்‌, 
தலைவர்‌, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, சென்னை 


நன்கொடைகளுக்கு 1961-ஆம்‌ ஆண்டு 
வருமான வரி சட்டப்‌ பிரிவு 800 -யின்‌ 
கீழ்‌ வரிவிலக்கு உண்டு. 


ஐந்து லட்சம்‌ மற்றும்‌ அதற்கு பக வம்‌ ம்‌ Rg Sy ச்‌ 
மேல்‌ வழங்கும்‌ நன்கொடையாளர்களின்‌ மி 


பெயர்கள்‌ பள்ளியில்‌ பொறிக்கப்படும்‌. 


பப ம்‌: 


“Sri Ramakrishna Math - School” or by NEFT/RTGS. 
Transfer directly and intimate us along with PAN details through email. S.B. A/c No.60152010000907 
The following are the details for bank transfer: 
SRKM Vivekananda Centenary Girls' Higher Secondary School. IFSC : SYNBO006015 

Bank and Branch : CB. (Canara Bank, Mandaveli Br., Chennai-600028.) | Swift Code: SYNBINBBO31 
Account No. : 8636101036893 IFSC : CNRBO000937 


SYNDICATE BANK 


BANK CODE NO: 600025009 


(Swift Branch: Mount Road Br., Chennai) 


Sri Ramakrishna Math, 31, Ramakrishna Math Road, Mylapore, Chennai - 600 004. For Details: 94446 27081. 
e-mail : mail@chennaimath.org & secretary@rkmvcs.edu.in website : www.chennaimath.org 


THE RAMCO CEMENTS LIMITED 
(formerly Madras Cements Lid) 
Auras Corporate Centre, V Floor, 98-A, Dr, Radhakrishnan Salai, Mylapore, 


Chennai - 600 004, India. Tel: +91 44 2847 8665. 
Website: www.ramcocements.in 


மதம்‌ என்பது கல்வி என்பது 


அ முராமகிறுஷ்ண விஜயம்‌ “422 


ஏற்கெனவே 


ஏற்கெனவே 
இருக்கின்ற ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ தமிழ்‌ மாத இதழ்‌ இருக்கின்ற 


தெய்விகத்தை 7 தொகுதி 97 * இதழ்‌ 2 பூரணத்துவத்தை 
| வெளிப்படுத்துவது. | ஆ பிப்ரவரி 2017 * துன்முகி ஸு மாசி மீ | வெளிப்படுத்துவது. 
” - சுவாமி விவேகானந்தர்‌ ௦ - சுவாமி விவேகானந்தர்‌ 


சிறுகதைப்‌ போட்டியில்‌ ஊக்கப்‌ பரிசு பேற்ற கதை 


16 வேலை கிடைச்சுடுத்து...! - பால. நடராஜன்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ சந்தா விவரம்‌ 


ப ப இந்த | நடக. 
கஸ்ம்சி | க | 


15 தேசிய இளைஞர்‌ தினப்‌ போட்டி-சில பதில்கள்‌ 


- பிரிவு 1 
18 ஆசிரியர்‌ உகம்‌: மனித குலத்தின்‌ லட்சிய பிம்பம்‌ ₹ 1400/- 
பம்‌ 


கைச [0 
| 2௦ ஆண்மச்‌ சந்தா | ₹2100/- | | 


22 கற்பித்தலில்‌ புதிய அணுகுமுறை 
- பேரா. ஈ.ஜெகத்சா 
26 மாணவர்‌ சக்த : நண்பர்களைப்‌ பெறுவது எப்படி? 


- சுவிர்‌ ள்‌ ரர 
26 சுயழுன்னேற்றப்‌ பகுத. மீனவர்‌ பிரச்னைக்குத்‌ தீர்வு (ரதத சதாத்‌ பதாவா அகத்‌ தபார்‌ சன்ன. 
- க. வெங்கடேசன்‌ சந்தா, முகவரி மாற்றம்‌, அஞ்சல்வழி புத்தக 


விவரங்களுக்கு 044 - 24621110 (66: 215) என்ற 
தொலைபேசி அல்லது ௱al@chennaimath.org என்ற 
இ-மெயில்‌ மூலம்‌ தொடர்பு கொள்ளவும்‌. 


30 பெற்றோரைப்‌ போற்றுங்கள்‌ -நரசிம்ம சுந்தரேசன்‌ 
36 இளைஞர்‌ தினப்‌ போட்டி பரிசளிப்பு விழா 
42 எல்லாத்‌ தேர்வுகளும்‌ எளிதே! 

- சுவாமி அபவர்கானந்தர்‌ 
45 சிறுகதைப்‌ போட்டி பரிசளிப்பு விழா 
46 படக்கதை : அக்கினி தீர்த்தம்‌ - படம்‌ : சதாசிவம்‌ 


கட்டுரைகள்‌, விளம்பரங்கள்‌ தொடர்பான தகவல்களுக்கு 
044 - 24621110 (66: 211) என்ற தொலைபேசி 
அல்லது 5)ுஇhennaimath.org என்ற இ-மெயில்‌ மூலம்‌ 
தொடர்பு கொள்ளவும்‌. 


சந்தாத்‌ தொகையை செக்‌ / டி.டி.யில்‌ செலுத்த 
‘Sri Ramakrishna Math’ என்ற பெயரில்‌ எடுத்து முழு 
முகவரி, அஞ்சல்‌ குறியீட்டு எண்‌, தொலைபேசி 
மற்றும்‌ இ-மெயில்‌ இருந்தால்‌ அதையும்‌ தவறாது 
குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்‌ 
கொள்கிறோம்‌. 


விவேகானந்தர்‌ வர்ணித்த ஆன்மிகத்‌ திருவுரு 
- சுவாமி புதானந்தர்‌ 
8 கிழக்கையும்‌ மேற்கையும்‌ இணைத்த 
விவேகானந்தர்‌ - சுவாமி சேதனானந்தர்‌ 
12 சிறப்புக்‌ கட்டுரை : சிவலிங்கம்‌ - க. ஜெயராமன்‌ 
21 சத்திய ஞான சபை - பா.கமலக்கண்ணன்‌ 
23 நாத்திகருக்கு ஆலோசனை - குருதாசன்‌ 
24 க்ருதிஷூ தோஷ பரிஹாராஷ்டகம்‌ 
- ஸ்ரீதர அய்யாவாள்‌ 
24 ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ ஆசைகள்‌ - சுதீஷ்‌ 
27 அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்குந்தாழ்‌! 
- சுவாமி பரமசுகானந்தர்‌ 
39 அழுதமொழிகளிலிருந்து சில கேள்விகள்‌ 
41 வைசேஷிக தரிசனம்‌ - சுவாமி நீலமாதவானந்தர்‌ 
50 ஹால்யயோகம்‌: அடடே, அப்படியா? - டி.எம்‌.எஸ்‌. 


மணியார்டர்‌ (M.0.) மூலம்‌ அனுப்புபவர்கள்‌ 
Sri Ramakrishna Vijayam, Sri Ramakrishna Math, 
No. 31, Ramakrishna Math Road, Mylapore, 
Chennai - 600004 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள்‌, 


மாஸ்டர்‌, விசா கிரெடிட்‌ கார்டுகள்‌ மூலம்‌ மடத்தின்‌ 
இணைய தளத்தில்‌ சந்தா கட்டலாம்‌; நூல்கள்‌ 
வாங்கலாம்‌. 
www.chennaimath.org, e-mail : mail@chennaimath.org 


நிர்வாக ஆசிரியர்‌: சுவாமி கெளதமானந்தர்‌ 
ஆசிரியர்‌ : சுவாமி அபவர்கானந்தர்‌ 


Printed by B. Rajkumar, Rasi Graphics Pvt. Limited, 
No.40, Peters Road, Royapettah, Chennai-600014 and 
Published by Swami Vimurtananda on behalf of 
Sn Ramakrishna Math Trust, No.31, Ramakrishna Math Road, 
Mylapore, Chennai-600004 and Printed at Rasi Graphics Pvt 
Limited, No.40, Peters Road, Royapettah, Chennai-600014 and 
Published at Sn Ramaknshna Math Trust, No.31, Ramaknshna 
Math Road, Mylapore, Chennai-500004. 


28.02.2017- செவ்வாய்க்கிழமை பகவான்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ ஜயந்தி விழா சென்னை, 

A ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தில்‌ விமரிசையாகக்‌ 
கொண்டாடப்படும்‌. 

அன்றைய தினம்‌ ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ நூல்கள்‌ 
40% வரை தள்ளுபடியில்‌ கிடைக்கும்‌. 
இந்த இதழில்‌ இடம்‌ பெற்றுள்ள பொன்மொழிகள்‌ யாவும்‌ 
பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ அருளியவை. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ CD மாசி-பிப்ரவரி 2017 
EE 


சுவாமி புதானந்தர்‌ இ) 


விடும்‌ இந்த மாமனிதரை எப்படி ஓர்‌ எல்லைக்குள்‌ 
அடக்குவது? 
அவரைப்‌ பற்றிய எந்த விளக்கமும்‌ எல்லையற்ற 
பரம்பொருளை ஒரு குறுகிய சிறைக்குள்‌ அடைப்பதாகவே 
முடியும்‌ என்று எண்ணியதால்‌, “உலகத்‌ தளையி 
விருந்து எங்களை விடுவிக்கும்‌ தேவனே, நாங்கள்‌ 
உம்மை வணங்குகிறோம்‌' என்று பாடலைத்‌ 
துவக்குகிறார்‌ சுவாமிஜி. 
தூய்மையின்‌ உருவே (நிரஞ்சன... குணமய) 
அறியாமை இருளுக்கு அப்பாலிருந்து, குற்றம்‌ 
ஏதுமற்ற பரம்பொருள்‌, மனித உருவில்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ என்ற பெயரில்‌ குணங்களற்று, 
குணங்கள்‌ யாவையும்‌ கடந்தவராக அல்லவா 
வந்துள்ளார்‌. அவரை குரங்குக்குட்டி போல்‌ 
பிடித்துக்‌ கொண்டோ, அவரால்‌ பூனைக்‌ 


“க டி, குட்டிபோல கெளவப்பட்டே அவரு 
்‌ டன விதத்‌... i டையதூய இயல்பைப்‌ பெற வேண்டும்‌. 
டர | © ந அதற்காக இப்படிப்பட்டவரை 
விவே ட ன ர ணி ட வழிபடாமல்‌ வேறு யாரை நாம்‌ 
கானந்தா வா இத்‌ போற்ற முடியும்‌? 
மனஅழுக்குகளை 


ஆன்மிகத்‌ திருவுரு! “22 


நமது செயல்‌ 


சாதுசங்கமும்‌ இடைவிடாத பிரார்த்தனையும்‌ வேண்டும்‌. 


“கும்பி நரேன்‌! தயவு செய்து ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கைச்‌ 
சரிதத்தை நீ எழுதுவாயா?”” இப்படி சுவாமி விவேகானந்தரிடம்‌ கேட்டது 
ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ இல்லறச்‌ சீடரான கிரீஷ்சந்திரகோஷ்‌. 


இதைக்‌ கேட்டதும்‌ வெலவெலத்துப்‌ போன சுவாமிஜி நடுங்கிய குரலில்‌, 
“ஜி.ஜி, என்னைக்‌ கடலை வற்றிப்‌ போகச்‌ செய்‌ என்று சொன்னால்‌, நான்‌ 
அதைச்‌ செய்வேன்‌. மலையைப்‌ பொடிப்‌ பொடியாக்கச்‌ சொல்‌, செய்து விடுவேன்‌. 
ஆனால்‌ ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை எழுது என்று மட்டும்‌ என்னிடம்‌ 
கூறாதே” என்றார்‌. சுவாமிஜி ஏன்‌ இப்படிக்‌ கூறினார்‌? 

“அவருடைய வாழ்க்கையை நான்‌ என்ன புரிந்து கொண்டுள்ளேன்‌, அதை எழுதத்‌ 
துணிவதற்கு?” என்று கருதியதால்தான்‌ சுவாமிஜி இப்படிக்‌ கூறினார்‌ போலும்‌. 

பின்னாளில்‌, கிரீஷின்‌ இந்த வேண்டுகோள்‌ எதிர்பாராதவிதமாக நிறைவேறியது. 
ஆம்‌, உன்னதமான, உயரிய முறையில்‌ தாம்‌ இயற்றிய ஆரதிப்‌ பாடலில்‌ சுவாமிஜி 
குருதேவர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரை வர்ணித்துள்ளார்‌. 

அதில்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ பிறப்பு, அவரது அங்க லட்சணங்கள்‌, அவர்‌ செய்த 
ஆன்மிக சாதனைகள்‌ என்று எதைப்‌ பற்றியுமே கூறவில்லை சுவாமிஜி. குருதேவராகிய 
அந்த எல்லையற்ற தெய்வீகம்‌ ஒரு குறுகிய கட்டுக்கு உட்பட்டு நம்மிடையே 
அருஞ்செயல்‌ செய்ய வந்துள்ளது. அவரை தியானிக்கும்‌ அனைவரும்‌ இதை 
உணரும்படியாக சுவாமிஜி அப்பாடலில்‌ சித்தரித்தார்‌. 

குருதேவர்‌ நமக்கு மட்டும்‌ நெருக்கமாக, அதே சமயம்‌ அம்புலி 
மாமா (சந்திரன்‌) போல்‌ எல்லோருக்குமாக இருக்கிறார்‌. அமுதமொழி 
களுடன்‌ அன்பையும்‌, வேடிக்கையையும்‌ வழங்கியபடி இருப்பவர்‌ 
நாம ரூபத்திற்கு அப்பால்‌ நொடியில்‌ கரைந்து எங்கோ மாயமாகி 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ CD மாசி-பிட்‌ 
ந்‌ த ட பப கபடிக்‌ 


ஞானமும்‌ பக்தியும்‌ ஒன்றே. ஒரே பொருள்‌ ஒருவனுக்கு நீராகவும்‌ மற்றொருவனுக்குப்‌ பனிக்கட்டியாகவும்‌ தோன்றுகிறது. 


போகத்தில்‌ ஒருவனுக்கு வெறுப்பு ஏற்படுமானால்‌ யோகம்‌ துவங்குகிறது. 
களால்‌ நாமேதான்‌ கை கால்களைக்‌ கட்டிக்‌ எல்லாவற்றையும்‌ வாரி வழங்கினீர்கள்‌. எல்லாம்‌ 
கொண்டு வீழ்ந்துள்ளோம்‌? நம்மை யாராலும்‌ தருவதும்‌, எல்லாவற்றையும்‌ மன்னித்துவிடுவது 
காப்பாற்ற முடியாதே!” என்று கருதலாம்‌. ஆனால்‌ மான முழுமையான அன்பு அல்லவா அது! அந்த 


“ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ மிகுந்த கருணையாளர்‌, . அன்புதான்‌ உங்கள்‌ முகத்தில்‌ பிரகாசமாக 
பாவமெனும்‌ களங்கத்திலிருந்து மீட்பவர்‌ என்று . ஒளிருகிறதே! இந்த உலகில்‌ எல்லோரையும்‌ 
சுவாமிஜி அவரை அழைக்கிறார்‌. மூழ்கடித்துவிடும்‌ அன்பு அல்லவா உங்கள்‌ 


“குருதேவர்‌ கூறுகிறார்‌, சில சமயம்‌ பகவான்‌ முகத்தில்‌ ஜொலிக்கிறது!” 


காந்தமாகவும்‌, பக்தன்‌ ஊசியாகவும்‌ இருப்பதுண்டு. சமாதிநிலையில்‌ அமர்ந்த 
பக்தனைத்‌ தன்பால்‌ இழுத்துவிடுகிறார்‌ பகவான்‌. “கடவுள்‌ ', ஸரீராமகிருஷ்ணர்‌-(யோக சஹாய்‌) 
காந்தமாக இருந்து நம்மை அவர்பால்‌ ஈர்த்து நம்‌ மனதில்‌ சங்கள்‌ ஜகக்கற்னு என்வன வேகம்‌ 
அவரே அமர்ந்துவிடுவார்‌. அதற்காக வந்தவரே 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ என்கிறார்‌ சுவாமிஜி. லாம்‌ ஞானத்தை வழங்கும்‌ குருதேவர்‌! 
குருதேவரின்‌ உடல்‌ (சித்‌-கன-காய்‌) அப்படிப்பட்ட நீங்கள்‌, எங்களை மீட்ப 
தற்காக வந்து, பேசியும்‌, பாடியும்‌, கதை 
சொல்லிக்‌ கொண்டும்‌ இருப்பீர்கள்‌. 


அனைத்திற்கும்‌ தலைவன்‌! மக்களுக்கெல்‌ 


“நம்மைப்‌ போலவே உடல்‌ கொண்டு, நம்மிடையே பேசியும்‌ 
பழகியும்‌ வந்தவர்‌ குருதேவர்‌. ஆனால்‌ அவருடைய உடம்பு 


எல்லையற்ற சக்தியினால்‌ அல்லவா ஆனது! அவர்‌ தாங்கிய ஆனால்‌, ஒரு க்கல்‌ 
உருவம்தான்‌ பலகோடி பக்தர்கள்‌ இதயத்திலும்‌ ஜொலித்துக்‌ க்‌ பல்லு து ள்‌ ர னற்வல்‌ 
தப்த தில்‌ லயித்து நிற்கும்‌ அந்த யோக 


ட இ © ! (6 Q ரி 5 
கொண்டிருக்கிறதே! அத்தனை கோடி பேரின்‌ நிலையில்‌ அமர்ந்துவிடுவீர்கள்‌. 


இருப்பது ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ ஒருவரே அல்லவா. பக்தனின்‌ 
இதயம்‌ சிறிய இடமானாலும்‌ நீங்கள்‌ 

உங்களைச்‌ சுருக்கிக்‌ கொண்டு அங்கு 
அமர்ந்து விடுகிறீர்களே, அதுதான்‌ 
உங்கள்‌ அன்பு வடிவம்‌” என்கிறார்‌ 


சுவாமிஜி. 


குருதேவரின்‌ கண்கள்‌ 
“அட. இவரது இரு கமலக்‌ 
கண்களும்‌ திறந்திருக்றெதா? மூடி 
யிருக்றெதா?” பார்ப்பது போலவும்‌ 


குருதேவர்‌ சமாதி நிலையில்‌ 
இருக்கும்போது உண்மையில்‌ நமது 
உள்ளத்திற்குள்ளேயே புகுந்து 
. விடுகிறார்‌. அவரது அன்பு நம்‌ 
நெஞ்சங்களில்‌ புகுந்து நாமும்‌ 
அன்பு மயமாகி யோக நிலைக்குச்‌ 
செல்ல அருளும்‌ அந்த நிலை 
எப்பேர்ப்பட்ட அற்புதம்‌! 


கருணை (பஞ்சன....) 


“நீங்கள்‌ வேதாந்தம்‌ மட்டுமே 


அதே நேரம்‌ பார்க்காதது போல பேசும்‌ வறட்டுத்‌ துறவியாகவா 
இருந்தீர்கள்‌? தரையில்‌ புரண்டு 


கண்களில்‌ கண்ணீர்‌ மல்க, 


வும்‌ உள்ளதே. ஆம்‌, அது உண்‌ 
மைப்‌ பொருளைக்‌ காண்கிறது. 
“வாருங்கள்‌ என்‌ செல்வங்களே, 
ஹரியின்‌ பெயரை ஒரு முறையாவது 
கூறுங்கள்‌” என்று நாங்கள்‌ உய்ய 


நிலையற்றதைக்‌ காண்பதில்லை. 
அது எப்படி முடியும்‌ என்கிறீர்களா? 
நாம்‌ என்ன செய்கிறோம்‌? பார்க்க வேண்டாதது ங்கும்‌ என்றக்‌ கர்ணன்‌ 
தானே நம்‌ ஊனக்கண்களுக்குத்‌ தெரிறெது! குருதேவரின்‌ கெஞ்சினீர்களே. றன்‌? ன்‌ சகர 
கண்களை உற்று நோக்கினால்‌ நம்முடைய கண்களிலும்‌ பெயரைச்‌ சொல்லி, பகவானிடம்‌ கலந்து, 
அந்த ஞானமான மை வந்து பொருந்தி விடுகின்றதே! நமது பகவானிடம்‌ அன்பு செலுத்திக்‌ காப்பாற்‌ 
மடமையையும்‌ மயக்கத்தையும்‌ போக்கி, உள்முகப்‌ பார்வையை றப்பட வேண்டும்‌ என்றுதானே? 


அல்லவா திறந்து விடுகின்றன அவரது கண்கள்‌! அந்தக்‌ கண்கள்‌ 


“கருணையின்‌ மொத்த வடிவே! 
பிறரது அகக்‌ கண்களைத்‌ திறந்து விடுபவை அல்லவா! உடல்‌ தாங்கிய எங்களுடைய 


குருதேவரின்‌ அன்புமுகம்‌ (சிரஉன்மத ப்ரேமபாதார்‌) | அனைத்து துக்கத்தையும்‌ துடைத்து 
“ஸ்ரீராமகிருஷ்ண பகவானே], நீங்கள்‌ வழங்கும்‌ அன்பு, கணக்கு விடுவதற்காக அல்லவா 
ஏதும்‌ பாராமல்‌ வாரி வழங்குவது. உங்களிடம்‌ வருபவர்களிடம்‌ அழுதீர்கள்‌. இதனால்தான்‌ 
கிரீஷ்பாபு, “ஸ்ரீராமகிருஷ்ணரை 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
சரபம்‌ கடல்‌ பபச க்க ப 


பாவம்‌ செய்தால்‌ அதன்‌ பயனை அனுபவித்தே தீர வேண்டும்‌ என்பது இறைவன்‌ வகுத்த நியதி. = 


துதி செய்வதும்‌, பக்தி செய்வதும்‌, 
வழிபடுவதும்‌ சிரமமே அல்ல. 
அவரை மறப்பதுதான்‌ கஷ்டம்‌” என்று 


பணியலாமே! புனிதர்கள்‌, தூய்மையான, முகரப்படாத மலர்கள்‌ 
போன்ற இளைஞர்கள்‌ மட்டுமா வந்தார்கள்‌! வந்தவர்‌ 
அனைவரையும்‌ உங்கள்‌ பாதத்தில்‌ சரணம்‌ என ஏற்றீர்களே! 
உலகமெனும்‌ சகதியில்‌ வீழ்ந்து மடியும்‌ எங்களுக்கு, ஆற்றல்‌ 


கூறினார்‌!” ல்‌ ன்‌ a ன்‌ 1 
தரும்‌ உங்கள்‌ பாதங்கள்‌ எங்கள்‌ தேவைகள்‌, ஆசைகள்‌, 


கலியுகத்து நாயகனே - அச்சங்கள்‌ யாவற்றையும்‌ அழித்துவிடும்‌.” 
கனியின்‌ ன sr (கிருந்தன | கல்பதருவான ஸ்ரீராமகிருஷ்ணரே (ப்ரேமார்ப்பண... 
ஜகஜன துக்க ஜாய்‌) 


“அன்பைக்‌ கொடுத்து, எத்தனை நிம்மதியற்ற 
உள்ளங்களில்‌ பயத்தை நீக்கி அமைதியை வழங்கினீர்கள்‌. 


உங்கள்‌ கருணையை எண்ணிக்‌ 


“இந்தக்‌ ன மனிதர்களான 
நாங்கள்‌ அழைக்காமலே எங்கள்‌ வீடுகளுக்கு 


வருகை புரிந்து உணவு உண்டு ஆசி வழங்கிய நாதியற்றவர்‌, கைவிடப்பட்டவர்‌, பாவத்தில்‌ 
வர்‌ தாங்கள்‌. ஓர்‌ இரவில்‌ குடி போதையுடன்‌ மூழ்கியவர்‌, ஆண்‌-பெண்‌ என வேறுபாடு பாராமல்‌ 
கிரீஷ்‌ தன்‌ நண்பர்களுடன்‌ உங்களை நாடி யாவருக்கும்‌ அடைக்கலமாக இருந்து அவர்களுக்கு 


வந்தபோது அவரையும்‌ ஆனந்தப்‌ வேண்டியவற்றை வேண்டிய அளவு 
படுத்த அவருடன்‌ நடனமாடிய 
வர்‌ நீங்கள்‌. தக்ஷிணேஸ்வரத்‌ 
தில்‌ தம்மை நாடி யாராவது 
வருவார்களா? அவர்கள்‌ 


வழங்கிய அன்பாளர்‌. 
“கொடுப்பதில்‌ கல்பதரு 

வானவரே! “நீங்கள்‌ எனக்கு 

மட்டுமே” என்று உலகில்‌ உள்ள 


தங்களது பிறவிப்‌ பயன்பெற அனைவரும்‌ நினைக்கும்‌ 
வும்‌, கலியுகத்துக்‌ கட்டுத்‌ 
துளைகளை வெட்டியெறிய 


அளவிற்கு, நீங்கள்‌ உலகெங்‌ 
கும்‌, அனைவருள்ளும்‌ வியா 
வும்‌ வழி செய்யலாம்‌ என்றல்‌ பித்திருக்கிறீர்கள்‌. எல்லோரை 
லவா காத்திருந்தீர்கள்‌.” 

“ஆம்‌, ஸ்ரீராமகிருஷ்ணரே! 
இருண்ட இந்தக்‌ கலியுகத்தின்‌ 


சங்கிலிகளை உடைப்பவர்‌ 


யும்‌ நீங்கள்‌ சமமாகக்‌ 
காண்பதால்‌ எல்லோருடைய 
துன்பத்துடன்‌ உலகின்‌ துன்ப 
முமல்லவா பறந்துவிட்டது!” 

ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ ஆன்மிக 


நீங்களே. காளி மாதாவின்‌ கூரிய ட்‌ ட்‌ 2 
்‌ ப ்‌ 2 சாதனைகள்‌ அளித்து, கவனித்து 
வாள்‌ மழுங்கச்‌ செய்யுமளவு எங்கள்‌ க மி விே . 
. ( வளர்த்து சுவா! வகானந்தரை தனது 
சங்கிலிகளை வெட்டிவிடுபவர்‌. “இந்தப்‌ அன்பில்‌ மூழ்க வைத்தார்‌. 
பணிக்காக மீண்டும்‌, மீண்டும்‌ நான்‌ 2 ன 3 ன்‌ ன்‌ 
க்‌ ரன்‌ . டக்‌ இவை அனைத்துமே உலக மாந்தர்‌ அனைவரும்‌ உய்வதற்கு 
ம ம்‌ அனு அகம்‌ அவர்‌ உதவுவார்‌ என்ற நம்பிக்கையினாலேயே. அந்த வகையில்‌ 
இந்தப்‌ பாடல்‌ பக்தர்களுக்கு, ஏன்‌ மனிதகுலத்திற்கே 


சுவாமிஜியின்‌ ஒப்புயர்வற்ற கொடை. 
தமிழாக்கம்‌: சுவாமி தத்புருஷானந்தர்‌ 


(நிஷ்காரண பக்த சரண / ஸம்பத புதுவை ஸ்ரீஅன்னையிடம்‌ ஒருவர்‌, “யாரிடம்‌ 
தவஸ்ரீபத) 


நம்பிக்கை வைக்க வேண்டும்‌ 2''என்று வினவினார்‌. 


டும்‌: என்றல்லவா கூறினீர்கள்‌. மக்களுக்‌ 
குத்‌ துன்பம்‌ வேண்டாம்‌ என்றல்லவா 


அத்தனை துன்பத்தையும்‌ உங்கள்‌ 


தொண்டையில்‌ ஏற்றுக்‌ கொண்டீர்கள்‌!” 


“எங்களது ஒரே பொக்கிஷம்‌ தங்களின்‌ அதற்கு ஸ்ரீஅன்னை, “இறைவனைக்‌ தவிர 
திருவடித்‌ தாமரைகளே! வேறு எதனிடமோ, வேறு ஒருவரிடமோ 
“பாவிகளும்‌, பக்தர்களுமாக உங்களுடைய : நம்பிக்கை வைக்காதே. ஏனென்றால்‌ வேறு 


பாவங்களில்‌; கடைன வ்‌ அற்றம்‌ எதையாவது, எவரையாவது நீ ஊன்று 
அறிது தான பற்ததவன்‌ அமல்‌ அன்று கோலாகக்‌ கொண்டால்‌ அது முறிந்துதான்‌ 
கேட்ட பிறகா உங்களிடம்‌ வந்தவரை உள்ளே 


அனுமதித்தீர்கள்‌! எவரும்‌ உங்கள்‌ பாதத்தைப்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ CD மாசி-பிப்ரவரி 2017 
தத அ ள்‌ 


போகும்‌” என்றார்‌. - நெ.இராமன்‌ 


(க்க 


இறைவன்‌ எல்லா உயிரிலும்‌ நிறைந்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவரது சக்தி வெளிப்பாட்டில்‌ வித்தியாசம்‌ உண்டு. 


இறைவன்‌ அமுதக்‌ கடல்‌. அதில்‌ மூழ்கினால்‌ மரணமில்லை; மரணமிலாப்‌ பெருநிலை கிடக்கிறது. 


தரிசனம்‌ ஆகிய ஐந்த மட்டுமே 


முழு உலகமும்‌ ஓர்‌ உலக கிராமமாகச்‌ சுருங்கிய 
இக்காலகட்டத்தில்‌ இந்தத்‌ தலைப்பு மிக 
முக்கியமானது. 

சுவாமி விவேகானந்தர்‌ 12, ஜனவரி 1863-ல்‌ 5 ய 12 
பிறந்தார்‌. 4 ஜூலை 1902-ல்‌ மகாசமாதி அடைந்தார்‌. > 
அவர்‌ 39 வருடங்கள்‌ 5 மாதங்கள்‌ 24 நாட்களே 
வாழ்ந்தார்‌. ஆன்மிகவாதியாக, நீதி நெறி சார்ந்தவராக, 
திட ஆரோக்கியம்‌ கொண்டவராக அவர்‌ விளங்கினார்‌. 

மிகப்‌ பரந்த மனமும்‌, தீர்க்கமான மன உறுதியும்‌ 
கொண்ட சுவாமிஜி கோழைத்தனத்தையும்‌, போலித்‌ 
தனத்தையும்‌ அறவே வெறுத்தவர்‌. தீண்டாமை, உருவ 
வழிபாடு, பால்ய விவாகம்‌, புரோகிதர்களின்‌ சுரண்டல்‌ 
போன்றவற்றைவிரும்பாதஅவர்‌(நரேந்திரன்‌) பிரம்மசமாஜத்தில்‌ 
ஆரம்பத்தில்‌ இணைந்தார்‌. 

“வேதாந்தமும்‌ சலுகைகளும்‌' என்ற தமது சொற்பொழிவில்‌ 
சுவாமிஜி, சமுதாயத்தைச்‌ சுரண்டும்‌ நான்கு வகை மனிதர்களைக்‌ 


குறிப்பிடுகிறார்‌. பழங்குடி மக்கள்‌ இனத்தில்‌ “வலிமையின்‌ 


வாக்கே வேதம்‌” என்ற நிலை. இதைத்‌ தொடர்ந்து பணக்காரர்கள்‌, இறையம்சமாகப்‌ 
அறிவு ஜீவிகள்‌ மற்றும்‌ புரோகிதர்கள்‌. பார்த்து குருவாக ஏற்க 

வேதாந்தம்‌ சமத்துவத்‌ தன்மையைப்‌ போதிக்கிறது. இத்த மறுத்தான்‌. பின்னாளில்‌ “யாமி 
கைய சுரண்டல்களை விரும்புவதில்லை. ஆகவே சுவாமிஜி குரும்‌ சரணம்‌ பவ வைத்யம்‌' - 
பிரம்மசமாஜத்தில்‌ சேர்ந்தார்‌. அவர்‌ பெண்‌ கல்வியைப்‌ “சம்சார நோய்க்கு மருத்துவரான 
போற்றினார்‌; ஜாதிப்‌ பிரிவினைகளைக்‌ கண்டித்தார்‌. எனது குருவை சரணடைகிறேன்‌' என்று 

நரேந்திரன்‌ ஆரம்பத்தில்‌ நான்கு விஷயங்களை சுவாமிஜியாக, குரு மகிமையைப்‌ பாடினார்‌. 
நம்பவில்லை. அவை : 3. அவதாரத்‌ தத்துவம்‌: இறைவன்‌ அவதாரம்‌ 


இறைவனுக்குக்‌ குறிப்பிட்ட ஓர்‌ உருவம்‌ நரேன்‌ ஏற்கவில்லை. ஆனால்‌ பிற்காலத்தில்‌ 
இடையாது. அவன்‌ குணமயமானவன்‌. எங்கும்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரை “அவதாரங்களில்‌ உன்னதமானவர்‌' 
நிறைந்தவன்‌; எல்லாம்‌ அறிந்தவன்‌; எதையும்‌ என்று அவரது பேச்சுக்களிலும்‌ எழுத்துக்களிலும்‌ 
செய்ய வல்லவன்‌. நரேந்திரன்‌ இதையே குறிப்பிட்டுள்ளார்‌. 
நம்பினான்‌. எனவே அருவக்‌ கடவுள்‌ மீதே 4. அத்வைத தத்துவம்‌ : “துடைப்பமும்‌ குடமும்கூட 
பிரம்மமே” என்று கேலி செய்யும்‌ நரேந்திரனாக இருந்த 
சுவாமிஜி, “இரண்டல்ல; ஒன்றே' என்னும்‌ அத்வைத 
தத்துவத்திற்கு எதிரானவராக இருந்தார்‌. பின்னாளில்‌ அத்வைத 
ஆசாரியராக விளங்கிய சுவாமிஜி முதலில்‌ இப்படியிருந்தார்‌ 
என்பதை நம்மால்‌ நம்ப முடிகிறதா? 


தியானம்‌ செய்தான்‌. 

“நான்‌ காளியையும்‌ அவளது அனைத்‌ 
துச்‌ செயல்களையும்‌ வெறுத்தேன்‌. 
காளியை ஏற்பதில்லை என்ற அடிப்படை 
யில்‌ ஆறு ஆண்டுகள்‌ போராடினேன்‌. 
ஆனால்‌ கடைசியில்‌ நான்‌ அவளை 
ஏற்கவே நேர்ந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ 
என்னை அவளுக்கு அர்ப்பணித்தார்‌. 
காளி என்னைத்‌ தன்‌ அடிமையாக்கிக்‌ 
கொண்டாள்‌” என்று பின்னாளில்‌ 
சுவாமிஜி நிவேதிதையிடம்‌ கூறினார்‌. 

பின்னர்‌ நரேன்‌ என்ன செய்தான்‌? 
அவன்‌ காளிதேவியிடம்‌ ஞானம்‌, 
விவேகம்‌, பக்தி, வைராக்கியம்‌, அவளது 


ஆனால்‌ ஸ்ரீராமகருஷ்ணரின்‌ ஒரு ஸ்பரிசம்‌ அவரை 
முழுவதுமாக மாற்றியது. உணவு, வீடு, தாய்‌, தெருவில்‌ செல்லும்‌ 
வாகனங்கள்‌ அனைத்தையும்‌ தெய்வீக உணர்வு மயமாய்‌ 
உணர்ந்தார்‌. தான்‌ என்ற உணர்வு தனக்கு இருக்கிறதா என்பதைக்‌ 
கண்டறிய பூந்தோட்டக்‌ கஇராதிகளில்‌ தலையை முட்டிக்‌ 
கொண்டார்‌. இவ்வாறு ரிஷி, முனிவர்களின்‌ பிரம்ம அனுபூதி 
எல்லாம்‌ உண்மை என்று அனுபவத்தில்‌ உணர்ந்தார்‌. 
ஸ்ரீராமகிருஷ்ணர்‌, சுவாமிஜியை எந்தத்‌ கருத்தையும்‌ 
அப்படியே ஏற்றுக்‌ கொள்ள நிர்ப்பந்திக்கவில்லை. அவருடன்‌ 
மணியால்‌ எந்த விவாதமும்‌ செய்த அனைவ ஆனால்‌ அவருக்கு நேரடி 
த்‌ . , அனுபவங்களை அளித்தார்‌. அதனால்தான்‌ சுவாமிஜி 
2. குரு தத்துவம்‌: நரேன்‌ ஒரு மனிதரை, 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
ES ப்பய் ப்பட்ட பவப்‌ 


தனானந்தர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ மகாசமாதிக்குப்‌ பின்‌ 
சகம்‌” சுவாமிஜி பரிவ்ராஜகராக நாடு முழுவதும்‌ 
சஞ்சரித்தார்‌. தமது நாட்டு மக்களின்‌ மோசமான 
நிலையை நேரடியாகக்‌ கண்டறிந்தார்‌. பின்னர்‌ 
இந்து மதத்தின்‌ பிரதிநிதியாக சர்வ சமயப்‌ 
பேரவையில்‌ கலந்து கொள்ள முடிவெடுத்தார்‌. 
உலகின்‌ கிழக்கையும்‌ மேற்கையும்‌ இணைப்ப 
தற்கான ஓர்‌ அற்புத வாய்ப்பாக சர்வ சமய மாநாடு 
அமைந்தது. ஆனால்‌ இந்த வாய்ப்பைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ள சுவாமிஜிக்கு இந்தியாவிலும்‌ 
அமெரிக்காவிலும்‌ பல தடைகள்‌ ஏற்பட்டன. 
உள்நாட்டில்‌ கடலைக்‌ கடந்தால்‌ ஜாதிப்பிரஷ்டம்‌ 
செய்யப்படுவாய்‌ என்ற மிரட்டல்‌. அதை மீறிச்‌ 
சென்ற போது அவரது காவி உடையைக்‌ கண்டு 
மேலைநாட்டினர்‌ சிலர்‌ கல்லெடுத்து அடித்தனர்‌. 
அவரது உடல்‌ நிறத்தைக்‌ கண்டு உணவு பரிமாற மறுத்த 


'சமயம்‌ உணவகங்கள்‌. இப்படி எத்தனையோ சிறுமைகளை 

என்பது அனுப அவர்‌ எதிர்கொள்ள நேர்ந்தது. 

வமே' என்று கூறினார்‌. மேலைநாட்டில்‌ கிறிஸ்தவ மிஷினரிகள்‌ இந்தியாவைப்‌ 
ஒரு மத நூல்‌ இன்னொரு பற்றிக்‌ கூறிய ஏராளமான தவறான கருத்துகளுக்கு அவர்‌ பதில்‌ 

மதநூலால்‌ மறுக்கப்படலாம்‌; ஒரு கூறவேண்டியிருந்தது. இவை அனைத்திற்கும்‌ மேலாக 

பகுத்தறிவு இன்னொன்றினால்‌ எதிர்க்கப்‌ சுவாமிஜியின்‌ வெற்றிகரமான பிரச்சாரத்தினால்‌ 

படலாம்‌. ஆனால்‌ ஒருவரது அனுபவம்‌ மற்ற மிஷினரிகளின்‌ உண்மை உருவம்‌ வெளிப்பட்டது. 


எவராலும்‌ எதிர்க்கவோ, மறுக்கப்படவோ 
முடியாதது. சர்க்கரை புளிப்பானது, கசப்பானது 
என்று எவ்வளவு எழுதினாலும்‌ ஏற்றுக்கொள்ளப்பட 
மாட்டாது. சர்க்கரை இனிப்பு என்பது எல்லோரின்‌ 


“விவேகானந்தரின்‌ வெற்றியினால்‌ 
மிஷினரிகளின்‌ வருமானம்‌ ஒரே ஆண்டில்‌ ஒரு 
மில்லியன்‌ பவுண்டுகள்‌ குறைந்து விட்டது” 
என ஓர்‌ அதிகாரபூர்வமான அறிக்கைகூட 


அனுபவம்‌. வெளியிடப்பட்டது. 
ஆகவே உணர்தலாகிய அனுபவமே (ஸ்ரீராமகிருஷ்ண திருமதி ஃப்ரான்சிஸ்‌ லெக்கட்‌ 
ரைப்‌ பொருத்தவறை) சமயம்‌. மிஷினரிகளுக்கு $10,000 ஒவ்வோர்‌ 
இவ்வாறாகிய பல்வேறு ஆன்மிக அனுபவங்கள்‌, முடிவில்‌ ஆண்டும்‌ கொடுத்து வந்தார்‌. அவர்‌ 
சுவாமிஜியை ஸரீராமகிருஷ்ணரின்‌ கூற்றை ஏற்றுக்‌ கொள்ள சுவாமி விவேகானந்தரைச்‌ 
வைத்தன. சந்தித்தபின்‌ ஒரு பென்னிகூட 


மேற்கில்‌ 19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ சமயம்‌ பகுத்தறிவையும்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கவில்லை. 
ஞானத்தையும்‌ மையமாகக்‌ கொண்டது. 20-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இதனால்‌ ஆத்திரமடைந்த மிஷினரி 
இதன்‌ மையம்‌ 'மனிதம்‌'. 21 ஆம்‌ நூற்றாண்டில்‌ சமயத்தின்‌ மையம்‌ கள்‌ சுவாமிஜி குடிக்க இருந்த 
அற்புதங்கள்‌. இப்படிப்‌ படித்தும்‌ கேட்டும்‌ வந்த மக்கள்‌ தற்போது காபியில்‌ விஷத்தைக்‌ கலந்தனர்‌. 
வேண்டுவது அனுபவம்‌. இந்தக்‌ கண்ணோட்டத்தில்‌ பார்த்தால்‌ இந்த ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தோன்றி அவரை, 
நூற்றாண்டில்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ மற்றும்‌ சுவாமி விவேகானந்தரின்‌ அதைக்‌ குடிக்க வேண்டாம்‌ என்று 
பங்களிப்பு மிக முக்கியமானது. கூறித்‌ தடுத்தாட்‌ கொண்டார்‌. 

“ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ மனித மனதைத்‌ தன்‌ விருப்பப்படி வடி இப்படி எத்தனையோ நிகழ்வுகள்‌! 
வமைக்க வல்லவர்‌' என்று சுவாமிஜி கூறுவதுண்டு. மேலைநாட்டு சுவாமி விவேகானந்தர்‌ 
அறிஞர்‌ கிறிஸ்டோபர்‌ ஈஷர்வுட்‌, “சுவாமி விவேகானந்தர்‌ போன்ற மொத்தம்‌ 5 வருடங்கள்‌ அமெரிக்கா 
வலிமை மிக்க ஒருவரின்‌ மனமாற்றத்திற்கு 19 ஆம்‌ நூற்றாண்டே வில்‌ இருந்தார்‌. சுவாமி நிகிலானந்தர்‌ 


பலியானது” என்றார்‌. தமது நூலில்‌ இந்தியாவிலும்‌ 
சுவாமிஜியின்‌ மாற்றம்‌ அந்தளவுக்கு மிக முக்கியமானதாகவும்‌ ர ர நிலவிய 
தீவிர விளைவை ஏற்படுத்தக்‌ கூடியதாகவும்‌ இருந்தது. அப்போதைய சூழ்நிலையை விரிவாக 
எடுத்துரைக்கிறார்‌. கிழக்கு 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ ©! மாசி-பிப்ரவரி 2017 
ந வ ப த 


ஆத்யா சக்தி ஆடல்‌ மயமானவள்‌. அவள்‌ படைக்கிறாள்‌, காக்கிறாள்‌, அழிக்கிறாள்‌. அவள்‌ பெயரே காளி. 


2222222222220202022202022220202022 


“7 Tol Dios 1 /வ/ப 


03.04.2017 து 17 நாட்கள்‌ காண்ட காசி ஹரித்துவார்‌ யாத்திரை. பூரிஜெகன்னாத்‌, கோனாரக்‌, 
புவனேஸ்வர்‌, கயா, புத்தகயா, காசி, சாரநாத்‌, பிரயாகை, சித்ரகூடம்‌, அயோத்தியா, 


03.04.2017 ஆது 12 நாட்கள்‌ ககாண்ட காசி யாத்திரை. பூரி ஜெகன்னாத்‌, கோனாரக்‌, புவனேஸ்வர்‌, கயா. புத்தகயா. 
காசி, சாரநாத்‌, பிரயாகை, சித்ரகூடம்‌, அயோத்தியா, யம்‌ - கட்டணம்ரூ. 12,800/- 

30.04.2017 கீது 19 நாட்கள்‌ காண்ட முக்திநாத்‌ - காசி யாத்திரை. கோரக்பூர்‌, சனோலி, காட்மாண்டு, மனகாமனா 
அம்மன்‌ கோவில்‌. போக்ரா, முக்திநாத்‌, ஜனக்பூர்‌, தனுஷாதாம்‌, லும்பினி, அயோத்தியா, நைமிசாரண்யம்‌. 
பிரயாகை, சித்ரகூடம்‌, கயா, புத்தகயா, காசி, சாரநாத்‌ - நபர்‌ கட்டணம்‌ ரூ. 20,000)- பட 

30.04.2017 தது 12 நாட்கள்‌ கொண்ட முக்திநாத்‌ வாத்தி கோர்புர்‌ சகோலி, கட்டு; போங்கு முர்திறத்‌ 

30.04.2017 கீது 28 நாட்கள்‌ லம்‌ வத்தை: சனோலி, காட்மாண்டு, மனகாமனா அம்மன்‌ கோவில்‌, போகரா, 
முக்திநாத்‌, அயோத்தியா, நைமிசாரண்யம்‌, பிரயாகை, சித்ரகூடம்‌, கயா, புத்தகயா, காசி, சாரநசாத, 

ததுவார்‌, ரிஷிகேஷம்‌, கேதார்நாத்‌, பத்ரிநாத்‌, தேவப்ரயாகை, படத்து நியூ டெல்லி, ஆகரா, 
மதுராபிருந்தாவன்‌, கோகுலம்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 30,000/- 

10.05.2017 கீது 6 நாட்கள்‌ கொண்ட மலேசியா - சிங்கப்பூர்‌ ௬ற்றுலா. கட்டணம்‌ ரூ. 62,000/- - 

12.05.2017 கது 17 நாட்கள்‌ காண்ட யாத்திரை. கயா, புத்தகயா, காசி, சாரநாத்‌, பிரயாகை, 1. 1 
நியூடெல்லி, கேதாரநாத்‌, பத்ரிதாத்‌, தேவபிரயாகை, ஜோஷிமடம்‌, ஆக்ரா. மதுராபிருந்தாவன்‌, கோகுலம்‌ 


கட்டணம்‌ ரூ. 13, 


ய்‌ , ஒருவருக்கு 
08.06.2017 கீது 14 நாட்கள்‌ காண்ட யாத்திரை. ஆக்ரா, மதுரா, பிருந்தாவன்‌, கோகுலம்‌, நியூடெல்லி, சிம்லா, 
்‌ ்‌ , சண்டிதேவி, காங்கடாதேவி, சிந்தபூரணி, த அமிர்தசரஸ்‌, 
குருஷேத்திரம்‌ - 8/௦ பஸ்‌ வசதியுடன்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 18,500/- ர்‌ 
11.06.2017 கீது 15 நாட்கள்‌ காண்ட பஞ்ச துவாரகா யாத்திரை. அஹமதாபாத்‌. அக்ஷர்தாம்‌, டாக்கூர்‌ துவாரகை, 
நிஷ்கலங்கு மஹாதேவ்‌ (கடல்‌ உள்வாங்கும்‌ பாண்டவர்கள்‌ வழிபட்ட சிவஸ்தலம்‌) பாலக்‌, சோம்நாத்‌. 
மூல துவாரகை, ஹசிசித்திமாதா, கோமதிதுவாரகை, கோபீதளம்‌, நாகேசம்‌, பேட்‌ துவாரகை, போர்பந்தர்‌, 
அம்பாஜி, மாத்ரூகயா, மவுண்ட்‌ அபு, உதய்ப்பூர்‌, பக்‌ துவாரகை, காங்கரோலி துவாரகை, புஸ்காதீர்த்தம்‌. 
ஜெய்ப்பூர்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 1 7,000/- 
26.06.2017 கீது 1௦ நாட்கள்‌ காண்ட ஆந்திர பிரதேஸ்‌ யாத்திரை. அஹோபிலம்‌, மஹாநந்தி, மந்திராலயம்‌, 
ம்‌, வாடப்பல்லி, வேதாத்ரி, மட்டப்பல்லி, பத்ராசலம்‌, ஸ்ரீகூர்மம்‌, சிம்மாசலம்‌, அன்னாவரம்‌, 
துவாரகைதிருமலை, பொன்னூர்‌ பெருமாள்‌, விஜயவாடா, மங்களகிரி, நெல்லூர்‌, ஜொன்னவாடா, 
காளஹஸ்தி - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 12),300/- 
26.06.2017 இது 14 நாட்கள்‌ காண்ட அயார்நாத்‌ யாத்திரை. நியூடெல்லி, ஜம்மு, அமச்நாத்‌ வைஷ்ணவிதேவி, சண்டிதேவி, 
i ்தசரள்‌ கருவேத்திம்‌ நபர்‌ கட்டணம்‌ ரூ. 17, 


காங்கடா 
12.07.2017 1௦ நாட்கள்‌ காண்ட குதூகலமான A மைசூர்‌, 
கோ. நஞ்ஜன்கூடு, பேலூர்‌, ஹலபேடு, சிருங்கேரி, சுப்ரமண்யம்‌, தர்மஸ்தலம்‌, கொல்லூரா 
மூகாம்பிகை, முருடீஸ்வர்‌, யானைமலை வினாயகர்‌, உடுப்பி, டு ங்க அன்னபூர்ணி, கட்டில்‌, 
பெங்களூர்‌, கோகர்ணம்‌, தலக்காவேரி - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 1 000/- ்‌ i | 
02.08.2017 தது 8 நாட்கள்‌ காண்ட மூம்யை, சீரடி யாத்திரை. பண்டரிபுரம்‌, பரலிவைத்தியநாத்‌, நாகநாதம்‌, 
க்ருஷ்‌ வர்‌, எல்லோரா குகை, சனி சிங்கனாபூர்‌, சீரடி சாய்பாபா, பஞ்சவடி, நாசிக்‌, தரிய ர்‌, 
பீமாசங்கரம்‌, மும்பை - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 10,000/- 
ஒரே குழுவாக வருபவர்களுக்கு நீங்கள்‌ விரும்பும்‌ இடங்கள்‌ ஏற்பாடு செய்து தருகின்றோம்‌. 
ஆங்காங்கு தங்கும்‌ வசதிகள்‌, ஊர்சுற்றிப்‌ பார்க்க பஸ்‌ கட்டணம்‌, தூங்கும்‌ வசதி கொண்ட இரண்டாம்‌ வகுப்பு 
ரயில்‌ கட்டணம்‌, கைதேர்ந்த தென்னிந்திய பிராம்மணர்களைக்‌ கொண்டு காலை - காபி, டிபன்‌; மதியம்‌, இரவு 
உணவளிப்பதுடன்‌ இங்கு குறிப்பிட்ட அனைத்துச்‌ செலவுகளும்‌ எங்களைச்‌ சேர்ந்தவை. எந்த யாத்திரைகளில்‌ 
கலந்து கொள்வதானாலும்‌ குறைந்தபட்சம்‌ 125 நாட்களுக்கு முன்‌ முன்பதிவு செய்து கொள்வது நலம்‌. 
மேலும்‌ விவரங்களுக்கு:- 


மூநீ வியைலட்சுமி மராவல்‌ சர்வீஸ்‌ 


பழைய எண்‌. 55/3, புதிய எண்‌. 12, சிங்கராச்சாரி தெரு, (நல்ல தம்பி தெரு கார்னர்‌) 
திருவல்லிக்கேணி, சென்னை - 5. (0 : 28440144 உரிமையாளர்‌ : 5. ஸெயராமன்‌ இ 
E-mail:sreevijayalakshmitravels@gmail.com + www.sreevijayalakshmitravels.com 


& 
2௨2௨2282222222222222222222042022202222240 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 


௯௯௦௯௦௯௫௦௦௦ ௰ 


இ௫௦௦௦௦௦௦௯௯௫௦௫௫௦௫௦௦௦௦௫௯௯௦௯௫௦௦௦௦௰௦௦௦௦௦௰௯௰௯௰௯௰௯௰௫௯௫௯௫௦௫௦௦௫௫௦௰௰% 
| 


மனம்‌ இறைவனில்‌ லயித்துவிட வேண்டும்‌. அவரை ஆழ்ந்து நேசிக்க வேண்டும்‌. 


மேற்குக்கிடையே ஒரு பாலம்‌ அமைப்பது பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வந்து, உலக 

என்பது அசாத்தியமான பணியாகவே இருந்தது. நாடுகளுக்கெல்லாம்‌ அவற்றை வாரி இறைக்க 

இரு நாடுகளிலும்‌ முற்றிலும்‌ மாறுபட்ட வேண்டும்‌; பதிலாக மற்றவர்கள்‌ தருவதை 

சூழ்நிலைகள்‌ காணப்பட்டன. ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராக இருக்க 
அமெரிக்கா சுதந்திர, குடியரசு நாடாக இருந்தது; .. வேண்டும்‌... 


“எனவே உலகின்‌ எல்லா இனத்‌ 
தினருடனும்‌ நாம்‌ கலந்து பழக 
வேண்டும்‌. வெறும்‌ மூட நம்பிக்கை 
மூட்டைகளாக, சுயநலப்பொதி 
களாக உள்ள, “நானும்‌ அனுபவிக்க 


இந்தியாவோ ஆங்கில ஏகாதிபத்தியத்தின்‌ ஓர்‌ 
அடிமை நாடாக இருந்தது. அமெரிக்காவில்‌ கல்வி 
அனைவருக்குமானது. இங்கு 10% மக்கள்‌ கூட கல்வி 
பெற வாய்ப்பில்லை. 90% இந்தியர்கள்‌ ஒரு வேளை 
உணவு மட்டுமே உண்ட காலத்தில்‌ அமெரிக்கா 


செழிப்பு மிகுந்த நாடாக விளங்கியது. ்‌. மாட்டேன்‌, உன்னையும்‌ 

சமூக நீதி, தனிமனித உரிமை போன்ற லட்சியங்களை நடை அனுபவிக்க விடமாட்டேன்‌” 
முறையாக்கியது அமெரிக்கா; ஆனால்‌ இந்தியாவில்‌ ஜாஷிப்பிரிவுகள்‌, என்பதையே வாழ்க்கையின்‌ ஒரே 
புரோகிதத்துவம்‌, செல்வந்தர்களான ஜமீன்தார்களின்‌ அடக்குமுறை நோக்கமாகக்‌ கொண்டுள்ள 
ஆகியவற்றால்‌ மக்கள்‌ கொடுமைப்படுத்தப்‌ பட்டார்கள்‌. அமெரிக்கப்‌ நூற்றுக்கணக்க ரனோரைவிட 
பெண்கள்‌ அனுபவித்த சமூக சுதந்திரம்‌, தொழில்நுட்பம்‌ ஆகியவை அயல்நாடுகளில்‌ பயணம்‌ 
இந்தியப்‌ பெண்களுக்கு மறுக்கப்பட்டன. செய்கின்ற ஒவ்வோர்‌ இந்துவும்‌ 

அமெரிக்காவில்‌ மதம்‌, அரசு, அறிவியல்‌, தொழில்நுட்பம்‌ யாவும்‌ 2 நாட்டுக்‌ ட. கெய்‌ 
பொதுமக்களின்‌ உலகியல்‌ தேவைகளுக்காகப்‌ பயன்படுத்தப்பட்டன. டட ம்‌ ர... 
இந்தியாவில்‌ சமூக அமைப்பு, சமயசக்தி ஆகியவை மக்களைக்‌ வலுப்பட வறு விய வ்‌ க 
கீழ்மைப்படுத்தவே பெருமளவு உபயோகப்பட்டன. மகோன்னதமான கட்டிடங்களை 


குணக்குன்றுகளான மாமனிதர்கள்‌ 
என்கின்ற வலிமைமிக்க தூண்கள்‌ 
தாங்கி நிற்கின்றன. அத்தகையோர்‌ 
பலரை உருவாக்குகின்ற ஆற்றல்‌ 
பெறும்வரை “இந்த நாடும்‌ அந்த 
நாடும்‌ ஆற்றல்‌ மிக்கவையாக உள்ளன' 
சுவாமி விவேகானந்தர்‌ செல்வம்‌ மிக்க நாடுகளை ஏழை என்றெல்லாம்‌ குமுறிப்‌ புகைவதில்‌ 
நாடான இந்தியாவிற்கு உதவுமாறு கேட்டுக்‌ கொள்ள எந்தப்‌ பயனும்‌ இல்லை.” என்று எழுதினார்‌ 
நினைத்தார்‌. ஆனால்‌ இது சரியல்ல என்பதைப்‌ பின்னர்‌ சுவாமிஜி. 
உணர்ந்தார்‌. சுவாமிஜி தாம்‌ பிச்சை ஏற்க அல்ல; 
கொடுக்கவே பிறந்தவர்‌ என்பதை உணர்ந்தார்‌. 


இவ்வளவு முரண்பாடுகளுக்கிடையே மேற்கையும்‌ கிழக்கை 
யும்‌ இணைப்பது என்பது எளிதில்‌ சாத்தியமாகக்‌ கூடியதா? 
ஒருபோதும்‌ இல்லை. ஆனால்‌ சுவாமிஜி இந்த இணைப்பைச்‌ 
சிறப்புற வெற்றிகரமாக நடத்தி வைத்தார்‌! 
கொடுக்கப்‌ பிறந்தவர்‌ சுவாமிஜி 


அமெரிக்க பக்தர்‌ ஈஷர்வுட்‌, சுவாமிஜியின்‌ 
அமெரிக்க வருகையின்‌ முக்கிய நோக்கம்‌ என்ன? 


இந்த உலகுக்குத்‌ தர, பணத்தைத்‌ தவிர, ஏராளம்‌ என்ற கேள்விக்கு, “அவர்‌ கிழக்கு, மேற்குக்கிடையே 

செய்திகள்‌ அவரிடம்‌ இருந்தன. யான பாலத்தை அமைக்கவே வந்தார்‌' என்று பதிலளித்‌ 
“கொடுப்பதும்‌ எடுப்பதுமே நியதி. தார்‌. ஆனால்‌ இது அவ்வளவு எளிதானதல்ல. இருவகை 

எனவே இந்தியா மீண்டும்‌ நாடுகளுக்கிடையே மேலை நாட்டு வாழ்க்கை முறை, சமயம்‌, 

தன்னை உயர்த்திக்‌ கொள்ள கல்வி, வளர்ச்சி ஆகியவற்றில்‌ அதிகம்‌ முரண்பாடுகள்‌ இருந்தன. 

வேண்டுமானால்‌, இதை நன்கு உணர்ந்திருந்தவர்‌ சுவாமிஜி. 

த ன து தமிழாக்கம்‌: மோகனா சூரியநாராயணன்‌ - அடுத்த இதழில்‌ நிறைவடையும்‌ 


பெ) மையும்‌ நிறைய எழுதப்பட்ட தாள்‌ ஒன்று மேசை மேல்‌ இருந்தது. அதன்‌ பக்கத்தில்‌ வெள்ளைத்‌ 


தாள்கள்‌ இருந்தன. தன்‌ மீது எழுதப்பட்டது பற்றி தாளுக்குச்‌ சினம்‌ வந்தது. வெண்மையாயிருந்த 

தன்னைக்‌ கருப்பாக்கிய மையை அழைத்தது. 

“என்னை இந்த நிலைக்கு ஏன்‌ மாற்றினாய்‌? இந்தத்‌ தீமையை நீ ஏன்‌ செய்தாய்‌? என்னுடைய வெண்மையை நான்‌ இழந்து 
விட்டேனே? அது இனி திரும்பக்‌ கிடைக்காதே. ஏன்‌ இப்படி என்னைக்‌ கறைப்படுத்தினாய்‌” என்று கேட்டது எழுதப்பட்ட தாள்‌. 

“நீ வருந்துவது சரியன்று. அப்படிச்‌ செய்யாவிட்டால்‌ நீ வெறும்‌ தாளாகத்தான்‌ இருந்திருப்பாய்‌. நான்‌ உன்‌ மேல்‌ படிந்து 
சொற்களை உருவாக்கினேன்‌. நீ இப்போது ஒரு செய்தியைத்‌ தாங்கியுள்ளாய்‌. நான்‌ உன்னைப்‌ பயனுள்ளதாக்கிவிட்டேன்‌” என்று 
பதில்‌ அளித்தது மை. 

சற்று நேரத்திற்குப்‌ பிறகு அங்கு ஒருவன்‌ வந்தான்‌. எழுதப்பட்டிருந்த தாளை எடுத்துப்‌ படித்தான்‌. அதைப்‌ பத்திரமாக மடித்துத்‌ 
குன்‌ பையினுள்‌ வைத்துக்‌ கொண்டான்‌. வெள்ளைத்தாள்களை அவன்‌ பொருட்படுத்தவே இல்லை. வெள்ளை மேல்‌ கருப்பாக 
எழுதப்பட்டு அதன்‌ மதிப்பை உயர்த்தும்‌ சொற்கள்‌ உள்ள தாள்களை மட்டுமே மக்கள்‌ பத்திரப்படுத்துவார்கள்‌. - கே.குமரகுரு 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
Fe ந க்‌ க 4 


நாம ரூபங்கள்‌ எல்லாம்‌ கனவு போன்றவை என்ற உறுதியான உணர்வு பிரம்மஞானியிடம்‌ இருக்கும்‌. 


(3 அ 
இ) 
லிங்கம்‌ என்பது காண முடியாத ஒரு 


பொருளின்‌ இருப்பது. 
சிவனுக்கு சிவலிங்கமும்‌, விஷ்ணுவுக்கு 
அம்பிகைக்கு ஸ்ரீசக்ரமும்‌ 


அடையாளமாக உள்ளன. 


அடையாளமாக 
சாளக்ராமமும்‌, 


சிவலிங்கத்தின்‌ சிறப்பு என்னவெனில்‌ அது 
அருவமாகவும்‌, அருவுருவ 
மாகவும்‌ உள்ளது. அது எல்லாத்‌ திசைகளையும்‌ 
நோக்கியிருப்பதால்‌ எத்திசையிலிருந்தும்‌ 
வழிபடலாம்‌. சிவலிங்கம்‌ சிவனை மட்டும்‌ 
மும்மூர்த்தி ஸ்வரூபமாகவும்‌ 
உள்ளது. அதன்‌ நாற்கோண பீடம்‌ பிரம்மஸ்வரூ 


உருவமாகவும்‌, 


குறிக்காமல்‌ 


பம்‌. இடையிலுள்ள எண்‌ கோண ஆவுடையார்‌ 
விஷ்ணு ஸ்வரூபம்‌. மேற்பகுதியுள்ள பாணம்‌ 


மனதைத்‌ தீய சகவாசத்தில்‌ வைத்திருந்தால்‌ தீய பேச்சும்‌ தீய சிந்தனையும்‌ வந்துவிடுகிறது. 


சிவஸ்வரூபம்‌. 


சிவ 


மூலப்பிரக்ருதி 


மாயையே லிங்கம்‌. 


என்கிற 
இதன்‌ 
அடிப்பாகம்‌ அபரபிந்து, அதற்கு 
மேல்‌ அபரநாதம்‌, அதன்மேல்‌ 
பரபிந்து இம்மூன்றுக்கும்‌ மேல்‌ 
பரநாதம்‌. பாணம்‌ உயர்ந்து 
இருப்பது நின்ற கோலம்‌, சமமாக 
இருப்பது அமர்ந்த கோலம்‌, 
குட்டையாக இருப்பது சயனக்‌ 
கோலம்‌. 

உலகையே சிவனாகக்‌ காணும்‌ 
பொழுது அண்ட லிங்கம்‌ என்றும்‌, 
ஆன்மாவை சிவனாகக்‌ காணும்‌ 
பொழுது ஆத்மலிங்கம்‌ என்றும்‌, 
உடம்பையே சிவனாகக்‌ காணும்‌ 
பொழுது பிண்டலிங்கம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. 

லிங்கங்கள்‌ ஏழு வகைப்படும்‌. 
தானாக சுயம்பு, 
அம்பிகை வழிபட்டது தேவிகம்‌, 


உண்டானது 


தேவர்களால்‌ அர்ச்சிக்கப்பட்டது 
தைவிகம்‌, மகரிஷிகளால்‌ 
பூஜிக்கப்பட்டது ஆர்ஷம்‌, மனிதர்‌ 
களால்‌ வழிபடப்பட்டது மானு 
டம்‌, அசுரர்களால்‌ பூஜிக்கப்பட்‌ 
டது ராக்ஷஸம்‌, பாணாசுரனால்‌ 
பூஜிக்கப்பட்டது பாணம்‌. ரிஷிகள்‌ 
ஸ்தாபித்த லிங்கம்‌ 


சதுரமான 


ஸ்ரீராமகிருல்‌ 


ஆ வுடைடய ॥டைரக்‌ 


கொண்டிருக்கும்‌. 


ஸ்தூலமான கண்களுக்குப்‌ 


புலப்படுவது பாஹ்யலிங்கம்‌, 


சூட்சுமமான 


கண்ணிற்கு மட்டும்‌ புலப்படுவது அந்தரலிங்கம்‌. 


ஞானக்‌ 


திரியா சக்தியான அம்பாளும்‌, ஞான சக்தியான சிவனும்‌, இச்சா 
சக்தியான ஆவுடையாரும்‌ இணைந்த உருவமே லிங்க வடிவம்‌. ஆக 
லிங்கத்திருவுரு இச்சா, கிரியா மற்றும்‌ ஞானசக்திகள்‌ அடங்கியது. 

கோயிலில்‌ பிரதிஷ்டை செய்யப்படுவது ஸ்தாவரலிங்கம்‌, 
கல்லால்‌ ஆனது சைலஜம்‌, ரத்னத்தால்‌ ஆனது ரத்னஜம்‌. பொன்‌ 
வெள்ளியினால்‌ ஆனது லோஹஜம்‌. அரிசி, விபூதி, சந்தனம்‌, மணல்‌, 
பசுஞ்சாணம்‌, வெண்ணெய்‌ இவற்றால்‌ ஆனது க்ஷணிகம்‌ எனப்படும்‌. 

ஆலயத்தில்‌ கருவறை மேல்‌ உள்ள விமானம்‌ ஸ்தூல லிங்கம்‌ 
என்றும்‌, கருவறையில்‌ உள்ள லிங்கம்‌ சூட்சும லிங்கம்‌ என்றும்‌, பலி 
பீடம்‌ மந்திர லிங்கம்‌ என்றும்‌ திருமந்திரம்‌ கூறுகிறது. 

ஆதிசங்கரர்‌ சிவலோகத்திலிருந்து கொண்டு வந்த பஞ்ச 
லிங்கங்களில்‌ முக்தி லிங்கத்தை கேதாரத்திலும்‌, வரலிங்கத்தை 
நேபாளத்திலும்‌, மோக்ஷலிங்கத்தை சிதம்பரத்திலும்‌, போக 
லிங்கத்தை சிருங்கேரியிலும்‌, யோக லிங்கத்தை காஞ்சியிலும்‌ 
பிரதிஷ்டை செய்ததாக பிரம்மாண்ட புராணத்தில்‌ மார்க்கண்டேய 
சம்ஹிதையில்‌ உள்ள சிவரஹஸ்யம்‌ கூறுகிறது. 

சிவலிங்கத்‌ திருமேனிகளில்‌ மிகப்‌ பெரியவை தஞ்சை 
பிரஹதீஸ்வரர்‌ ஆலயத்திலும்‌, கங்கை கொண்ட சோழபுரத்திலும்‌, 
திருப்புவனவாசலிலும்‌ உள்ளன. 

சில இடங்களில்‌ சிவலிங்கங்களில்‌ பாணத்திற்குப்‌ பதிலாக 
வேறுவிதமான அமைப்பைக்‌ காணலாம்‌. மாடம்பாக்கத்தில்‌ பசுக்‌ 
கொம்புகள்‌ உள்ளன. பெருமகஞூரில்‌ தாமரைத்தண்டு வடிவிலும்‌, 
கேதாரத்தில்‌ எருமையின்‌ முதுகு வடிவிலும்‌, திருவையாற்றில்‌ 
தலைமுடியுடனும்‌ இருக்கும்‌. வைத்தீஸ்வரன்‌ கோயில்‌, திருவாரூர்‌, 
திருவொற்றியூர்‌ ஆகிய தலங்களில்‌ புற்று வடிவில்‌ இருக்கும்‌. 

திருப்பனந்தாள்‌, விரிஞ்சிபுரம்‌, திருவான்மியூர்‌, திருப்புகலூர்‌, 
கரூர்‌, திருவெறும்பியூர்‌, திருக்கடம்பூர்‌, இருப்புடைமருதூர்‌ ஆகிய 


© 


விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 


கூடாரம்‌ 


தலங்களில்‌ உள்ள லிங்கங்கள்‌ சிரம்‌ சாய்ந்துள்ளன. 

சில மூலலிங்கங்களில்‌ அடையாளம்‌, தழும்பு 
அல்லது இதர சின்னங்கள்‌ காணப்படுகின்றன. 
காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர்‌ லிங்கத்தில்‌ அம்பிகை 
யின்‌ வளைச்சுவட்டையும்‌, முலைச்‌ சுவட்டையும்‌ 
காணலாம்‌. திரு ஆமாத்தூர்‌ சுயம்புத்‌ திருமேனிமுடி 
மீது பசுவின்‌ குளம்பு பதித்தவடுவும்‌, பால்‌ சொரிந்த 
அடையாளக்‌ கோடும்‌ உள்ளன. 

திருக்கடவூர்‌ காலசம்ஹாரமூர்த்தியின்‌ 
திருமேனியில்‌ யமன்‌ வீசிய பாசத்தின்‌ தழும்பு 
உள்ளது. யமன்‌ வீசிய பாசத்தழும்பை திருவையாற்‌ 
றிலும்‌ காணலாம்‌. கரூர்‌ பசுபதீஸ்வரர்‌ சுயம்புத்‌ 


திருமேனி இருபக்கமும்‌ மாட்டுக்‌ குளம்பு 
தழும்புகளுடன்‌ உள்ளது. பட்டீஸ்வரம்‌ 
தேனுபுரீஸ்வரர்‌ சிரஸில்‌ கன்றின்‌ குளம்புத்‌ 


தழும்பும்‌ பசுவின்‌ கொம்புத்‌ தழும்பும்‌ உள்ளன. 
திருவுவரி, திருப்பாச்சூர்‌, இரும்பை மாகாளம்‌ 
ஆகிய தல சிவலிங்கங்கள்‌ வெட்டுப்பட்டு காணப்‌ 
படுகின்றன. திருக்குறுக்கை சுவாமி பீடத்தில்‌ 
முன்புற நடுவில்‌ மன்மதன்‌ எறிந்த தாமரை 
பதிந்துள்ள அடையாளம்‌ உள்ளது. 75 


பந்தணை நல்லூரில்‌ பசுவின்‌ 
குளம்புத்தமும்பு பார்க்கலாம்‌. 
இருநல்லூர்‌ மூலவர்‌ இருமேனி 
வண்டுத்‌ துளைகளுடன்‌ 
கூடியது. 
திருமேனியில்‌ கருடன்‌ தீண்டி 
தழும்புகள்‌ 
திருவிசலூர்‌ 
திருமேனியில்‌ ஐக்கியமான 
எட்டு பேரின்‌ 
காணப்படுகின்றன. 
திருமுண்டீஸ்வரத்தில்‌ 
அம்புபட்ட தழும்பு, கச்சனத்‌ 
தில்‌ கைச்சின்னம்‌, நீடுரில்‌ 


கால்‌ 


குடவாயில்‌ 


வழிபட்ட 
உள்ளன. 


சடைகள்‌ 


நண்டின்‌ சுவடுகள்‌, 
திருநள்ளாற்றில்‌ 
கோடு, பாமணியில்‌ மூன்று 
வடுக்கள்‌, திருக்குற்றாலத்தில்‌ 
அகஸ்தியரின்‌ ஐந்து விரல்கள்‌ 
தழும்பு, பெரியபாளையம்‌ 
வரமுக்தீஸ்வரர்‌ ஆலயத்‌ 
திருமேனியில்‌ ஐந்து 
குரங்குகள்‌, ரிஷிவந்தியத்தில்‌ 
சப்தரிஷிகள்‌ போன்ற அடை 
காணப்படு 


தர்ப்பைக்‌ 


யாளங்கள்‌ 
இன்றன. 
ஈசன்‌ ரிஷிகளின்‌ சாபம்‌ 
நிறைவேற, தானே திரிசூலம்‌ 
கொண்டு தன்னுருவை 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
விட பமல ங்க க ட பவ 


( மஹா சிவராத்திரி, 24.2.2017 - வெள்ளிக்கிழமை ) ௫ 


சேதிக்க, அது பன்னிரண்டு பாகங்களாகப்‌ பிரிந்து 
பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களாக மாறின என்றும்‌ 
சோமதநாதேஸ்வரர்‌, 


அவையே ஓங்காரேஸ்வரர்‌, 
நாகேஸ்வரர்‌, வைத்யநாதேஸ்வரர்‌, த்ரயம்பகேஸ்‌ 
வரர்‌, மல்லிகார்ஜுனேஸ்வரர்‌, காசி விஸ்வநாதேஸ்‌ 
வரர்‌, கேதாரேஸ்வரர்‌, மாகாளேஸ்வரர்‌, பீமேஸ்வரர்‌, 


குஸ்ருணேஸ்வரர்‌, ராமநாதேஸ்வரர்‌ என்றும்‌ 
ஆனந்த ராமாயணம்‌ கூறுகிறது. 
ஸ்ரீகாளஹஸ்தி, திருவதிகை, காஞ்சி 


ஏகாம்பரேஸ்வரர்‌, திருஅண்ணாமலை, திருவக்கரை, 
திருவானைக்கா, திருப்புங்கூர்‌ ஆகிய தலங்களில்‌ 
சதுர்முக லிங்கங்கள்‌ உள்ளன. சில ஸ்தலங்களில்‌ 
சஹஸ்ர லிங்கம்‌ என்ற பெயரில்‌ ஒரே லிங்கத்தில்‌ 
ஆயிரம்‌ சிறு சிறு லிங்கங்கள்‌ உள்ளன. 

ஒவ்வொரு சிவன்‌ கோயிலிலும்‌ கருவறைக்குப்‌ 
பின்புறம்‌ லிங்கோத்பவர்‌ உருவம்‌ இருக்கும்‌. சிவன்‌ 
லிங்க வடிவத்திலிருந்து வெளிப்பட்டு நிற்பதாகவும்‌, 
மேலே பிரம்மா அன்னப்பறவையாகவும்‌ கீழே 
விஷ்ணு வராஹமாகவும்‌ செதுக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆயிரம்‌ வருடங்கள்‌ பழமையான கோயில்‌ 
களில்‌ இந்த சிற்பத்தைக்‌ காணலாம்‌. 
பிற்காலத்தில்‌ இந்த இடத்தில்‌ விஷ்ணு 
இடம்‌ பெற்றார்‌. 
சிவலிங்க 
வடிவத்தை மார்பில்‌ எப்போதும்‌ 
தரித்திருப்பார்கள்‌. 

இலம்பையம்‌ 


வீரசைவர்கள்‌ 


கோட்டுர்‌, 
தக்கோலம்‌, கூவம்‌ ஆகிய 
தலங்களில்‌ உள்ள மூலவர்‌ இண்டாத்‌ 
திருமேனி. கூவத்திலுள்ள சுயம்பு 
லிங்கத்திரு மேனியில்‌ வெள்ளம்‌ 
வரும்‌ சமயம்‌ வெண்மை படர்ந்தும்‌, 
யுத்தகாலங்களில்‌ செம்மை 
படர்ந்தும்‌ அறிகுறி காட்டுவதாகச்‌ 
சொல்லப்படுகிறது. 

திருநல்லம்‌ என்ற தலத்தில்‌ 
உள்ள சிவலிங்கம்‌ ஒருநாளில்‌ ஐந்து 
முறை நிறம்‌ மாறுவதால்‌ 
பஞ்சவர்ணேஸ்வரர்‌ என்ற பெயர்‌ 


பக்தி எனும்‌ புலி காம குரோதங்கள்‌ என்னும்‌ கீழான மனோ விகாரங்களை அழித்துவிடுகிறது. 


பெற்றுள்ளார்‌. 
செம்பு, மென்சிவப்பு, உருக்யெ 
வண்ணம்‌, 
நிறங்கள்‌ 
காலை 6 மணி முதல்‌ மாலை 6 
மணிவரை மாறும்‌ அதிசயத்தை 
இங்கு காணலாம்‌. 


தங்கம்‌, புரியாத 


ஆகிய 


மரகதப்பச்சை 


செஞ்சேரிமலை 
கையிலும்‌, பண்டரிபுர விட்டலனின்‌ 


விஷ்ணுவின்‌ 


தலையிலும்‌ சிவலிங்கத்தைக்‌ 


காணலாம்‌. ** 


16.03.17 
13.04.17 


23.03.17 


26.03.17 


08.03.17 


ஈன்‌. 12, என்‌. 118/1, 7.2. கோயில்‌ தெரு, சென்ல-5 (ராகவேந்திரா கோவில்‌ எதிரில்‌) [ 4 வ 
செல்‌ : 9841577354, 9087801354 :- உரிமையாளர்‌ 8.8. பாலாஜி பர்ஸ்‌, 

ஆது 10 நாட்கள்‌ கொண்ட சிக்கிம்‌-டார்கிலிங்‌ யாத்திரை. கொல்கத்தா, சிக்கிம்‌, டார்ஜிலிங்‌ - நபர்‌ ஒருவருக்கு 
கட்டணம்‌ ரூ. 12,000/- 
ஆது 15 நாட்கள்‌ கொண்ட சிம்லா - குளு மணாலி யாத்திரை. நியூடெல்லி, ஆக்ரா, மதுரா, பிருந்தாவன்‌, அமிர்தசரஸ்‌, 
வாகா பார்டர்‌, வைஷ்ணவிதேவி, சண்டிதேவி, காங்கடாதேவி, சிந்தபூரணி, ஜ்வாலாமுகி, சிம்லா, குளு, மணாலி, 
குருஷேத்திரம்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 18,500/- (A/c Bus) 
ஆது 12 நாட்கள்‌ கொண்ட காசி யாத்திரை. பூரிறெகன்னாத்‌, கோனாரக்‌, புவனேஸ்வர்‌, கயா, புத்தகயா, அயோத்தியா, 
நைமி சாரண்யம்‌, அலகாபாத்‌, சித்ரகூடம்‌, காசி, சாரநாத்‌ -நயர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 13,200/- 
இது 18 நாட்கள்‌ கொண்ட சார்தாம்‌ யாத்திரை. ஹரித்துவார்‌, ரிஷிகேஷம்‌, தேவப்ரயாகை, கேதார்நாத்‌, பத்ரிநாத்‌, 
கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஜோஷிமடம்‌, நியூடெல்லி, ஆக்ரா, மதுரா பிருந்தாவன்‌ - நயர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ 
ரூ. 21,000/- 
இது 7 நாட்கள்‌ கொண்ட கர்நாடக யாத்திரை. பெங்களுர்‌, மேல்கோட்டை, ஸ்தீரங்கபட்டினம்‌, மைசூர்‌, பேலூர்‌, 
ஹலபேடு, சிருங்கேரி, ஹொரநாடுதங்கஅன்னபூரணி, நஞ்சன்கூடு, குக்கேசுப்ரமணியம்‌, தர்மஸ்தலம்‌, கட்டில்‌, உடுப்பி, 
கொல்லூர்‌ மூகாம்பிகை, முருடீஸ்வரர்‌ -நயர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 9,500/- 
இது 10 நாட்கள்‌ கொண்ட அமர்நாத்‌ யாத்திரை. நியூடெல்லி, ஜம்மு, ஸ்ரீநகர்‌, அமர்நாத்‌, வைஷ்ணவி 
ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 11,000/- 
இது 7 நாட்கள்‌ கொண்ட குதூகலமான ஆந்திரபிரகேஸ்‌ யாத்திரை. அஹோபிலம்‌, மஹாநந்தி, மந்திராலயம்‌, 


ஸ்ரீசைலம்‌, வாடப்பல்லி, வேதாத்ரி, மட்டப்பல்லி, பத்ராசலம்‌, துவாரகைதிருமலை, விஜயவாடா, மங்களகிரி, - நயர்‌ 
ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 9,000/- 

இது 8 நாட்கள்‌ கொண்ட குதூகலமான கேரளா திவ்யதேச யாத்திரை. மதுரை, திருக்கூடல்‌, திருமாலிருஞ்‌ சோலை 
மலை, திருமோகூர்‌, கன்னியாகுமரி, சுசீந்திரம்‌, திருவண்பரிசாரம்‌, இருவாட்டாறு, திருவனந்தபுரம்‌, வாரகழ, இருவல்லவாழ்‌, 
திருப்புலியூர்‌, திருவாறன்விளை, திரு வண்வண்டுர்‌, திருக்கடித்தானம்‌, திருச்‌ செங்குன்றூர்‌, சோட்டானிக்கரா, திருக்காட்கரை, 
இருமுழிக்களம்‌, இருவஞ்சைக்‌ களம்‌, குருவாயூர்‌, திருநாவாய்‌, திருவித்‌ துவக்கோடு தென்திருமலை - நயர்‌ ஒருவருக்கு 
கட்டணம்‌ ரூ. 10,000/- 


தேவி -நயர்‌ 


அவ்வ பிக ப ப ப ப ப்ப DCS ப க FOUND SHLD BADLINS இப்‌ 


ஸ்ரீ ரூரூராகவேந்திராய நக 


ஸ்ரீ விஜயா ராவல்‌ தவக்‌ 


போன்‌ : 28442850 


4 நாட்கள்‌ கொண்ட மந்திராலய யாத்திரை: நெல்லூர்‌, 
ஸ்ரீசைலம்‌, மந்த்ராலயம்‌, மகாநந்தி, அஹோபிலம்‌ 


(2x2) புஸ்பேக்‌ கட்டணம்‌ ரூ.5,500/- 
14 நாட்கள்‌ கொண்ட மஹாராஷ்டிரா யாத்திரை: 
பாம்பே, நாசிக்‌, பஞ்சவடி, ஒளண்டாநாகநாதம்‌, 
திரியம்பகேஸ்வர்‌, சீரடி, சனி சிங்கனாப்பூர்‌, 
எல்லோரா குகை பண்டபூரிபுர்‌, பரளி வைத்திய 
நாதம்‌, கைகாட்டி மகாராஜா பீமாசங்கர்‌, 
உஜ்ஜெயின்‌, மகாகாளேஸ்வரர்‌, ஓங்காரேஸ்வரர்‌, 
குஸ்னேஸ்வர்‌, 8 அஷ்ட கணபதிகள்‌ ஆகியவை. 
கட்டணம்‌ ரூ.14,500/- 

14 நாட்கள்‌ பஞ்சதுவாரகா யாத்திரை: 
அகமதாபாத்‌, வீர்பூர்‌ பாலக்‌, டாக்கூர்‌ துவாரகா, 
பேட்‌ துவாரகா, ஸ்ரீநாத்‌ துவாரகா, காங்குரொலி 
துவாரகா, கோமதி துவாரகா, ஹரிசித்தி மாதா, 
போர்பந்தர்‌, புஸ்கர்‌, சித்பூர்‌ மாத்ருகயா, அம்பாஜி, 
மவுண்ட்‌ அபு ஆகியன. கட்டணம்‌ ரூ.14,500/- 
12 நாட்கள்‌ கொண்ட காசி யாத்திரை: புரி, 
புவனேஸ்வர்‌, கோனாராக்‌, காசி, கயா, அலகாபாத்‌, 
அயோத்தி, நைமிசாரண்யம்‌ ஆகியன. கட்டணம்‌ 
ரூ.12,900/- 


02.4.17 


09.04.17 


09.04.17 


23.04.17 


21.04.17 


8 நாட்கள்‌ கொண்ட காசி யாத்திரை: காசி, 
கயா, அலகாபாத்‌ ஆகியன. நபர்‌ ஒருவருக்கு 
கட்டணம்‌ ரூ.8,000/- 

15 நாட்கள்‌ கொண்ட காசி, டில்லி யாத்திரை: 
புரி, புவனேஸ்வர்‌, கோனாராக்‌, காசி, கயா, 
அலகாபாத்‌, அயோத்தியா, நைமிசாரண்யம்‌, 
ஹரித்துவார்‌, டில்லி, ஆக்ரா, மதுரா ஆகியன. 
கட்டணம்‌ ரூ.15,000/- 

8 நாட்கள்‌ கொண்ட ஆந்திரா யாத்திரை: 
விஜயவாடா, கனகதுர்கா, மங்களகிரி, பத்ராஜலம்‌, 
வேதாத்திரி, மட்டப்பள்ளி, கேதாவரம்‌, துவாரகா 
திருமலை, ஸ்ரீசைலம்‌, மஹாநந்தி, அஹோபிலம்‌ 
(22) புஸ்பேக்‌ கட்டணம்‌ ரூ.8,800/- 

12 நாட்கள்‌ கொண்ட முக்திநாத்‌ யாத்திரை: 
கோரக்பூர்‌, சனோலி, காட்மாண்டு, போக்ரா, 
முக்திநாத்‌, மனகாமனா அம்மன்‌ மலைகோவில்‌, 
அயோத்தியா, நைமிசாரண்யம்‌ ஆகியன. கட்ட 
ணம்‌ ரூ.14,500/- (ஹெலிகாப்டர்‌ கட்டணம்‌ தனி) 
13 நாட்கள்‌ கொண்டது: ஆக்ரா, மதுரா, பிருந்‌ 
தாவன்‌, நியூடெல்லி, குளு மணாலி, வைஸ்ணவ 
தேவி, சாமுண்டாதேவி, ஜ்வாலாமுகி, காங்டா 
தேவி, அமிர்தசரஸ்‌, வாகாபாடர்‌, குருக்ஷேத்ரம்‌ 
ஆகியன. கட்டணம்‌ ரூ.14,500/- 


குறிப்பு : பெயர்‌, வயது, இத்துடன்‌ அட்வான்ஸ்‌ செலுத்தி முன்‌ பதிவு செய்து கொள்ளவும்‌. காலை காபி, 1 வேளை டிபன்‌, 
2 வேளை சாப்பாடு, தங்கும்‌ இடவசதி, ஊர்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌ செலவு அனைத்தும்‌ கம்பெனிக்கு உட்பட்டது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
ட பதிவ ட ட த 


மாசி-பிப்ரவரி 2017 


ப்‌ 


1. கேள்வி : உன்னை நன்கு வளர்ப்பதற்கு முன்னேற்றமடைந்து தனக்கேற்ற பாதையைக்‌ தேர்ந்தெடுத்து 


அம்மா, அப்பா இருவரும்‌ வீட்டு மற்றும்‌ உற்சாகத்துடன்‌ வெற்றிபெற வாய்ப்பு ஏற்படும்‌. தன்னைப்‌ 

அலுவலகப்‌ பொறுப்புகளால்‌ சிரமப்படுகி பிறருடன்‌ ஒப்பிடுதல்‌, போட்டி, பொறாமை, தாழ்வு மனப்‌ 

றார்கள்‌. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ நீ எவ்வாறு உதவி பான்மை, பிறருடன்‌ பழகுவதற்கு அஞ்சி ஒதுங்கிப்‌ போவது 

செய்வாய்‌? போன்ற குறைகளிலிருந்து தங்களை விடுவித்துக்கொள்ள 
பதில்‌: [2] “அரியவற்றுள்‌ எல்லாம்‌ அரிதே எல்லா முயற்சிகளையும்‌ மேற்கொள்ளலாம்‌. 


தேவையெனில்‌ நான்‌ அவர்களது சந்தேகங்களைத்‌ 
தீர்க்க, தொலைபேசி மூலம்‌ தொடர்பு கொண்டு அவற்றை 
விளக்கு வேன்‌. 


பெரியோரைப்‌ பேணித்‌ தமராக்‌ கொளல்‌” என்ற 
குறளுக்கேற்ப நான்‌ என்‌ பெற்றோருக்கு என்‌ 
னால்‌ முடிந்த உதவிகளைச்‌ செய்வேன்‌. வீட்டுப்‌ 
பாடங்களை நன்கு படிப்பேன்‌. அப்பாவிடம்‌ என்‌ 
பள்ளி அனுபவங்களைப்‌ பகிர்ந்து அவரின்‌ 
ஆலோசனையையும்‌ அன்பையும்‌ பெறுவேன்‌. 


மாணவர்களின்‌ குறையைக்‌ கண்டறிய, அவர்களின்‌ 
போக்கைத்‌ தொடர்ந்து கண்காணிப்பதற்கும்‌, அவற்றைக்‌ 
களைவதற்கும்‌ குழுவாகச்‌ செயல்படுவது நல்ல பலனைத்‌ 
குரும்‌. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி மூன்றும்‌ வெற்றி 


நமது நாட்டின்‌ முதுகெலும்பு விவசாயம்‌. 
அத்தகைய விவசாயக்‌ குடும்பத்தில்‌ பிறந்த 
நான்‌ விடுமுறை நாட்களில்‌ வயலுக்குச்‌ 
சென்று என்‌ தாய்‌ தந்தையர்க்கும்‌, நம்‌ 
நாட்டிற்கும்‌ உதவும்‌ வகையில்‌ 
வேலைகளைச்‌ செய்வேன்‌. 


யின்‌ பாதை. 


பிள்ளைகளைப்‌ பெற்றோர்கள்‌ பேணிக்‌ 
காப்பது போல்‌, நான்‌ என்‌ பெற்றோரை 
வயதான காலத்தில்‌ பேணிக்காத்து பணி 
விடை செய்வேன்‌. இதனை மற்றவர்களுக்‌ 
குச்‌ சொல்வேன்‌. ஈன்ற பொழுதின்‌ 
பெரிதுவக்கும்‌ தன்‌ மகனைச்‌ சான்றோன்‌ 


தேசிய ஒலளைஞர்‌ தினப்‌ போட்டி “சில. 
பதில்கள்‌“ பிரிவு ॥- வகுப்பு 6:9) வறை 


எனக்‌ கேட்ட தாய்‌' என்பது போல்‌ 
விளங்குவேன்‌. 


நான்‌ நல்ல சான்றோனாக 


வி.பிரியதர்ஷினி, வகுப்பு 8, ஸ்ரீராமகிருஷ்ண வித்யாலயா 
மெட்ரிக்‌ மேல்நிலைப்பள்ளி, சாலமேடு, விழுப்புரம்‌. 

(67 அப்பாவின்‌ செலவினத்தைக்‌ குறைக்க தேவையில்லாத 
நேரத்தில்‌ மின்விசிறி போடுவது விளக்குகள்‌ போடுவதை நிறுத்தி 
மின்‌ சேமிப்பு செய்கிறேன்‌. 

தீபாவளியின்‌ போது காற்று மாசுபடுவதால்‌ இம்முறை பட்டாசு 
தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன்‌. 

கே.எஸ்‌.ஸ்ரீதனலட்சுமி, வகுப்பு 7, அரசினர்‌ பெண்கள்‌ மே.நி.பள்ளி, 
பெரிய காஞ்சிபுரம்‌. 
2. கேள்வி : உன்‌ நண்பர்களின்‌ முன்னேற்றத்திற்கு உனது 
பங்களிப்பு என்ன? 

பதில்‌ : வாழ்க்கையின்‌ அடித்தள மாணவர்களின்‌ முன்னேற்றத்திற்கு 
எனது கருத்து, ஒரு குழுவாகச்‌ செயல்பட்டு அத்தகைய மாணவர்‌ 
களிடமுள்ள குறைகளைக்‌ கண்டறிதல்‌. அவர்களுடைய சந்தேகங்‌ 
களைத்‌ தீர்க்க குழுவாக அமர்ந்து, பாடங்களை படித்து விளக்குவது 
மற்றும்‌ இந்தக்‌ குழுவில்‌ அவர்களும்‌ சேர்ந்து செயல்பட அவர்களை 
ஊக்குவிப்பது போன்றவை அவர்களிடம்‌ முன்னேற்றமும்‌, ஆர்வமும்‌ 
ஏற்பட வழிவகுக்கும்‌. 

இதனால்‌ அவர்கள்‌ தன்னம்பிக்கை பெறுவார்கள்‌. கல்வியில்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
த்த மக த்‌ 


- B. ஹரீஷ்‌ கிருஷ்ணன்‌, வகுப்பு 9, ‘௧, PSBB 


மில்லினியம்‌ பள்ளி, 
பாக்கம்‌, சென்னை. 

3. கேள்வி : உன்னுடன்‌ 
படிட்‌ யாருக்காவது 
வைட்டமின்‌ குறைவு, வயிற்‌ 
றுப்புண்‌, தொழுநோயின்‌ 
அறிகுறி போன்றவை 
இருப்பது தெரிந்தால்‌ நீ என்ன 
செய்வாய்‌? 

பதில்‌ மருந்தென 
வேண்டாவாம்‌ யாக்கைக்கு 
அருந்தியது அற்றது போற்றி 
உணின்‌' - குறள்‌. உடல்‌ நலத்‌ 
திற்குப்‌ பொருந்திய உணவு முறையை 
வகுத்துக்கொண்டால்‌ உடலுக்கு ஊறு 
செய்யும்‌ நோய்கள்‌ நம்மை அணுகாது என 
நமது உடன்‌ படிக்கும்‌ சக மாணவர்களிடம்‌ 
கூறி அதை நடைமுறைப்படுத்த 
வேண்டும்‌. 


கெருகம்‌ 


பவர்‌ 


[a] 


“நோய்‌ வராமல்‌ தடுப்பவன்‌ அறிஞன்‌, 
நோய்‌ வந்து தடுப்பவன்‌ மனிதன்‌”. 
(க.பா.செளம்யாஸ்ரீ, வகுப்பு 9,யு.ஆர்‌.சி. பழனி 
யம்மாள்‌ மேல்‌ நிலைப்‌ பள்ளி, ஈரோடு) 

[6] உடலில்‌ சுற்றுச்சூழல்‌ ரீதியாக 
வரும்‌ நோய்களை விட மன ரீதியாக வரும்‌ 
நோய்களே அதிகம்‌ என்பது மிகமிக 
முக்கியமான ஒன்று. அவர்களுக்குத்‌ 
தேவையான எந்த உதவியாக இருந்தாலும்‌ 
தயக்கமின்றி செய்வேன்‌. 

நோய்‌ இருந்தால்‌ தான்‌ அவன்‌ மனிதன்‌ 
அதனால்‌ என்னிடம்‌ வரும்‌ மனிதர்களிடம்‌ 
அன்பாகவும்‌, பொறுமையாகவும்‌, சகிப்புத்‌ 
குன்மையுடனும்‌ நடந்து கொள்வேன்‌. 


(V.அருள்கவரி, வகுப்பு 8 A, மாடல்‌ ஜவகர்‌ 
மெட்ரிக்‌ பள்ளி, வட்டம்‌ 28, நெய்வேலி) 


7 
ந 


மாசி-பிப்ரவரி 2017 


rrr 


கடமைகள்‌ முடிந்தால்‌ இரண்டு கைகளாலும்‌ இறைவனைப்‌ பிடித்துக்கொள்ளுங்கள்‌. 


இறைவனின்‌ திருநாமத்தையும்‌ புகழையும்‌ பாடுவதில்‌ தொடர்ந்து ஈடுபட்டால்‌ படிப்படியாக பக்தி வரும்‌. 


“வேலை 


குணெடச்‌ சி௫த்துூ... 


(பரமேஸ்வரக்‌ குருக்களுக்கும்‌ அவரது மனைவி பார்வதிக்கும்‌ 
அன்றையபொழுது விவாதத்தோடேயே தொடங்கியது. ஒரே 


பிள்ளை “சுப்புணி என்கிற 


மதிப்பெண்கள்‌ பெற்றுத்‌ தேர்ச்சி பெற்றும்‌ வேலை என்‌ 


கிடைக்கவில்லை? என்பதே அது. 


குருக்களுக்குத்‌ தெரிந்த ஒரே காரணம்‌ “பார்வேர்டு 
கம்யூனிட்டி: அதனாலேயே பட்டப்படிப்பு வேண்‌ 
டாம்‌. வேத பாடசாலையில்‌ சேரலாம்‌ என்று தெரி 
வித்த கருத்து, தாய்‌, பிள்ளை இருவராலும்‌ ஏற்றுக்‌ 
அடக்கிக்‌ 


கொள்ளப்படவில்லை. கோபத்தை 


கொண்டு கடமையே என்று கஷ்டப்பட்டு எப்ப 


“சுப்பிரமணியம்‌ 


காயப்‌ போடறா 
ளேன்னு தானே ஒங்க 
அப்பாவுக்குக்‌ கோபம்‌.” 
“புரிஞ்சுடுத்தா... இங்க 
பாரு. இன்னிக்கு எனக்கு 
இன்னொரு இன்டர்வியூ 
லெட்டர்‌ வந்திருக்கு. இந்தத்‌ 
கண்டிப்பா வேலை 


நிறைய 


தடவை 
கிடைச்சுடும்‌. கவலைப்படாகே. 
என்று பார்வதியைச்‌ சமாதானப்படுத்தி 
னான்‌ சுப்புணி. 
அம்மாவிடம்‌ ஆறுதலாகப்‌ பேசிவிட்‌ 
டாலும்‌ சுப்புணிக்கு உள்ளூர பயமாகவும்‌ 
அதே சமயம்‌ இனம்புரியாத ஒரு சந்தோஷ 
மும்‌ இருந்தது. காரணம்‌, இந்த வார ராசி 


டியோ பிள்ளையைப்‌ படிக்க வைத்துவிட்டார்‌. 


பலமுறை 
இன்டர்வியு” வந்தது. எல்லாவற்றையும்‌ நல்ல 


வேலைக்கு விண்ணப்பித்துப்‌ 


ட்‌ 


முறையில்‌ செய்தும்‌, வேலை கிடைக்காததால்‌ 


குருக்களின்‌ கோபமும்‌ அதிகமாகியது. 


பார்வதி கேட்டபோது, 


கம்யூனிட்டிங்கற' அடிஷனல்‌ க்வாலிபிகே 
ஷன்‌ வேணும்டி. அள்ளிவிடப்‌ பணமும்‌ 
இல்லை. ஏழைக்‌ குருக்களுக்கு மகனாகப்‌ 
பொறந்துட்டான்‌. என்ன பண்றது” என்று 


குமுறினார்‌. 

“பேசாம அவனுக்கும்‌ 
மணி அடிக்கக்‌ கத்துக்‌ குடுத்துடுங்கோ. 
உண்டகட்டி வாங்கியாவது பொழைக்கற 
வழியைப்‌ பார்க்கட்டும்‌.” 

“அன்னிக்கே, நான்‌ சொன்னபடி 
கேட்டிருந்தா இன்னிக்கு இவ்வளவு 
அவஸ்தைப்படாம இருந்திருக்கலாம்‌. 
என்‌ பேச்சையார்‌ கேட்டா?”” கோபமாய்க்‌ 
கத்திவிட்டுக்‌ குருக்கள்‌ கோவிலுக்குக்‌ 
கிளம்பிச்‌ சென்றார்‌. 

மகனிடம்‌, “உங்க அப்பாவுக்கு 
எண்டா அவ்வளவு கோபம்‌ வருது? 
அதை 
லேண்டா” கேட்டாள்‌ பார்வதி. 


விளக்கமாய்த்தான்‌ சொல்‌ 


“ஒரு தோப்புல ரெண்டு தென்னம்‌ 
புள்ள இருக்கு. ஒண்ணு தண்ணியை 
உறிஞ்சுண்டு நன்னா வளர்றது. இன்‌ 
னொன்று நோஞ்சானா 


“பேக்வோர்ட்‌ 


கோவில்ல 


போயிடறது. 


பலனில்‌ அதிர்ஷ்ட எண்‌ ஏழு என்று இருந்ததே. 

தனது ஏழாவது இன்டர்வியூவுக்கும்‌ இப்படி 

ஏழு என்ற எண்ணுக்கும்‌ கண்டிப்பாக ஏதோ 
தொடர்பு இருக்க வேண்டும்‌. 

“எப்படியோ, நல்லது நடந்தால்‌ சரி' என்ற 
நம்பிக்கையோடு அலுவலகம்‌ வந்தடைந்தான்‌ 
சுப்புணி. 

“எப்படியும்‌ இந்த வேலை எனக்கே. கேட்கப்‌ 
பட்டிருந்த தகுதிகள்‌ அனைத்தும்‌ ஒருங்கே அமையப்‌ 
பெற்றிருக்கிறேன்‌' என்று தைரியம்‌ வந்தது. 

நேர்முகத்‌ தேர்வை நன்றாக முடித்து வெளியில்‌ 
வந்தவன்‌ பிள்ளையார்‌ கோவிலுக்குச்‌ சென்று 
கடவுளுக்கு அட்வான்ஸ்‌ நன்றியைச்‌ சொல்லிவிட்டு 
முடிவை அறிந்து கொள்ள திரும்பவும்‌ அலுவலகம்‌ 
வந்தபோதுதான்‌ பக்கிரிசாமியைச்‌ சந்தித்தான்‌. 

அவனும்‌ முடிவுக்காகக்‌ காத்திருப்பதை அறிந்தபோது 
அவனையும்‌ அறியாமல்‌ அடிவயிறு கலங்கியது. இந்த 
முறையும்‌ ஒரு பக்கிரிசாமியா? அவனிடம்‌ பேச்சுக்‌ 
கொடுத்துத்‌ தன்‌ சோகக்‌ கதையைப்‌ பகிர்ந்து கொண்டி 
ருக்கும்போது நேர்முகத்‌ தேர்வின்‌ முக்கிய அதிகாரி 
இவர்களிடம்‌ வர, இருவரும்‌ எழுந்து நின்றனர்‌. 

“ரெண்டு பேரும்நல்லாச்‌ செஞ்சீங்க. ஆணு பல்பு 
கம்யூனிட்டிங்கற அடிஷனல்‌ தகுதியினால | 
பக்கிரிசாமி செலக்ட்‌ ஆகிட்டார்‌. நீங்க 
ரெண்டாவதா இருக்கீங்க. இவர்‌ சேர 
லேன்னா உங்களுக்கு சான்ஸ்‌ கிடைக்‌ 
கும்‌. பெட்டர்‌ லக்‌ நெக்ஸ்ட்‌ டைம்‌” - 0 
கூறிவிட்டு நகர்ந்தார்‌ ஆபீஸர்‌. 
வாட்ஸ்‌ 


ஆயிரம்‌ பல்பு 


அதுக்கு நிறையத்‌ தண்ணி ஊத்தி உரம்‌ 
போட்டு வளர்க்கணுமா வேண்டாமா 


சொல்லு.” 


அதிரடியாய்‌ வெடித்துச்‌ சிதறியது 
போல உணர்ந்தான்‌ சுப்புணி. 


“இனி 
விண்ணப்பிக்கக்கூடாது. ட்‌ 

.... யால. நடராஜன்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ ( 16. 


எந்த வேலைக்கும்‌ 
“அதுக்காக நன்னா வளர்ற புள்ளையைக்‌ 


க 
பெண்கள்‌ அனைவரும்‌ சக்தியின்‌ வடிவங்கள்‌. இ) 


அன்று கிருத்திகை. கோவிலுக்கு நிறையக்‌ 
கூட்டமும்‌, நிறைய அர்ச்சனையும்‌ வரும்‌. 
அதனால்‌ சுப்புணியை உதவிக்கு அழைத்துச்‌ 
சென்றார்‌ குருக்கள்‌. 

“பக்கிரிசாமியை ஒரு நாள்‌ ஆத்துக்கு 
அழைச்சுண்டு வரச்சொல்லி உபசரிக்கணும்‌.”” 
களங்கமில்லா அன்புடனும்‌, ஆதங்கத்துட 
னும்‌ அவள்‌ நினைத்துக்‌ கொண்டது அன்றே 
நிறைவேறப்‌ போவது அப்போது 
அவளுக்குத்‌ தெரியாது. 

பக்தர்களுக்காக அர்ச்சனை செய்து, 
பிரசாதத்துடன்‌ தட்டைத்‌ திரும்ப பத்தர்‌ 
களிடம்‌ சேர்ப்பதில்‌ சுறுசுறுப்பாய்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருந்தார்‌ குருக்கள்‌. பக்தர்களிடம்‌ 
பால்‌, எண்ணெய்‌, மாலை இவைகளை 
வாங்கிச்‌ சேகரித்துக்‌ கொண்டிருந்தான்‌ 
சுப்புணி. 
தட்டில்‌ நிறையக்‌ காசுவிழும்‌. இன்று 
ஒருநாள்‌ வசூலில்‌ ஒரு சில முக்கியமான 
செலவுகளைச்‌ சமாளிக்கலாமே என்று 


குருக்கள்‌ நினைத்தார்‌. 
“பேரைச்‌ சொல்லுங்கோ” குருக்கள்‌. 
ஏதாவது சொந்தத்‌ தொழில்‌ “| க்கிரிசாமி” பேரைச்‌ சொன்னான்‌.... 
அல்லது அப்பாவுடன்‌ கோவில்‌ இந்தப்‌ பெயரைக்‌ கேட்டதும்‌ தன்னிச்‌ 
வேலைதான்‌” என்று ஏதேதோ சிந்தனை சையாகத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌ சுப்புணி. 
யுடன்‌ கிளம்பியவனை பக்கிரிசாமி கூப்பிட்டான்‌. தனக்காக வேலையை விட்டுக்‌ கொடுத்த 


“சார்‌... நான்‌ இந்த வேலைல சேரப்‌ போவதில்லை. அதே பக்கிரிசாமிதான்‌. அவன்‌ எழுந்து 
அதனாலே உங்களுக்குத்தான்‌ கிடைக்கும்‌. கவலைப்‌ வருவதற்குள்‌... 
படாமல்‌ வீட்டுக்குப்‌ போங்க” என்றான்‌ பக்கிரிசாமி. பட்டுவேஷ்டி, அங்கவஸ்திரம்‌ என்று 
“என்ன சொல்றீங்க? நீங்க ஏன்‌ சேரப்‌ போறதில்லை? படாடோபமாய்‌, ஒருவர்‌ வர, அர்ச்சனைத்‌ 


ஒருவேளை எனக்காகப்‌ பரிதாபப்பட்டு இந்த முடிவா? தட்டை பக்கிரிசாமியின்‌ கைகளில்‌ அலட்‌ 


சியமாய்த்‌ திணித்துவிட்டு அவசரமாய்த்‌ 


வேண்டாம்‌ சார்‌. நல்ல வேலை. நல்ல சம்பளம்‌. தப்பு 
திரும்பினார்‌ குருக்கள்‌. 


பண்ணாதீங்க. சேர்ந்திடுங்க” தடுமாறினான்‌ சுப்புணி. 
“இல்லை சார்‌. நான்‌ சேரப்போறதில்லை. பள்ளியில்‌ “ வாங்கோண்ணா.. வாங்கோ... ஆத்துலே 

பீஸ்‌ கிடையாது. புத்தகம்‌, நோட்டு, எல்லாம்‌ இலவசம்‌. 

மதியம்‌ சத்துணவு, மேல்‌ படிப்புக்கு, வேலைக்கு 


மாமி செளக்கியமா? அமெரிக்காவிலே 
பொண்ணு, மாப்பிள்ளை, பேரன்‌ எல்லோரும்‌ 


ம்‌ ட்‌ த ம செளக்கியமா.. வழக்கம்போல பேரன்‌ பேர்ல 
என்று இப்படி எத்தனையோ சலுகைகள்‌. 


“இந்த வேலையையும்‌ கூடுதல்‌ சலுகைத்‌ 
தகுதியாலேயே வாங்கிக்க என்‌ மனசு இடம்‌ தரல. 


தானே அர்ச்சனை... தட்டைக்‌ கொடுங்கோ...” 
இவை எல்லாம்‌ சில நொடியில்‌ நடந்தேற... 
சுப்புணிக்கு இதைப்‌ பார்த்து கோபம்‌ 
தலைக்கேற... பெருஞ்சத்தமாக... அழுத்தமாய்‌...” 
“அப்பா... இவரோட அர்ச்சனைத்‌ தட்டையும்‌ 


ஒரு கையால்‌ உலகக்‌ கடமைகளைச்‌ செய்யுங்கள்‌. மற்றொன்றால்‌ இறைவனைப்‌ பற்றிக்‌ கொள்ளுங்கள்‌. 


என்னோட திறமைக்கு எனக்கு இன்னொரு வேலை 
உடனே வந்துடும்‌. இதுல நீங்க சேருங்க.“ என்று 
சொல்லிவிட்டு நகர்ந்தான்‌ பக்கிரிசாமி. 

“இந்தக்‌ காலத்துலகூட இப்படி ஒரு ஆளா!” 
வியந்து போனாள்‌ பார்வதி. அந்தப்‌ 


வாங்கிக்கோங்கோ...” என்று கத்திக்‌ கொண்டே 
வெளியில்‌ வந்தான்‌. மகனின்‌ ஆவேசமான முகத்தைப்‌ 
[ட © ட்‌ ௫. சிரி. [பிபி ௫ ட்டு. ட்‌ 
பக்கிரிசாமிக்கும்‌ சீக்கிரமே ஒரு நல்ல வேலை க. தந்த ப அதள்‌ ர அனவ வ சனன்ட்‌ 
தட்டையும்‌ வாங்கிச்‌ சென்று அர்ச்சனையை முடித்துத்‌ 

திரும்பித்‌ தந்தார்‌. 
பக்கிரிசாமியை வீட்டுக்கு அழைத்து வந்து 


கிடைக்க, பிள்ளையாருக்குக்‌ கொழுக்‌ 
கட்டை நைவேத்யம்‌ பண்ண வேண்டிக்‌ 
கொண்டது அந்தத்‌ தாயுள்ளம்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ CD மாசி-பிப்ரவரி 2017 
_ 21. அமலம்‌ 


ப்‌ 
ட்‌ , 


பிபிசி-யினால்‌ தற்போது 23 வயது வாலிபனாக உள்ள 


விவேகமும்‌ வைராக்கியமும்‌ இல்லாமல்‌ வெறும்புலமையும்‌ சொற்பொழிவும்‌ என்ன பயனைத்‌ தரும்‌? 


உலகத்தின்‌ இளைய தலைமையாசிரியர்‌ என்ற விருது 


பாபர்‌ அலிக்கு அவரது 16-வது வயதில்‌ அளிக்கப்பட்டது. 
இதைப்‌ பற்றிய செய்தி ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 2012 
ஜூன்‌ இதழில்‌ வெளியானது. இந்தத்‌ தலைமையாசிரி / பள்ளியாக இயங்குகிறது. அவர்‌ 


செயல்‌ அனைத்திற்கும்‌ ஈசனே கர்த்தாவென்று அறிந்துகொள்வது ஞானம்‌. 


சிறுமியருக்குப்‌ பகுதி நேரப்‌ படிப்பாகக்‌ 
கல்வி அளித்தார்‌. இன்று அவரது ஆனந்த 
சிக்ஷா நிகேதன்‌ 300 மாணவர்கள்‌, பத்து 
ஆசிரியர்களுடன்‌ அரசு அங்கீகாரம்‌ பெற்ற 
பெர்காம்பூர்‌ 


யர்‌ எப்போது ஆசிரியர்‌ ஆனார்‌? பாப்தா கிராமத்தில்‌ / கிருஷ்ணநாத்‌ கல்லூரியில்‌ முதுகலை ஆங்கிலம்‌ 


தனது 9-வது வயதில்‌ தன்‌ தங்கைக்குத்‌ தன்‌ வீட்டின்‌ 
கொடுத்த 
போது. மேலும்‌ பல அக்கம்‌ பக்கத்து சிறுவர்கள்‌ 
சேர, அதுவே அவரது முதல்‌ பள்ளியாயிற்று. 

பாபர்‌ அலி இவ்வாறு வந்து சேர்ந்த சிறுவர்‌ 


பாடம்‌ சொல்லிக்‌ 


பின்புறம்‌ 


அம்மாவிடம்‌ அறிமுகம்‌ செய்து வைத்தான்‌... 

பார்வதி அவனுக்குக்‌ காபி கொடுத்து 
அன்புடன்‌ உபசரித்தாள்‌. பக்கிரிசாமிக்கும்‌ 
நல்ல வேலை கிடைத்துவிட்டது என்ற 
செய்தியைச்‌ சொல்ல மூவரும்‌ சந்தோஷ 
மாகப்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது உள்ளே 
நுழைந்தார்‌ அப்பா 

“ஏண்டா... கோவில்ல உனக்கு 
அவ்வளவு கோபம்‌ வந்தது?” கோபத்துடன்‌ 
கேட்டார்‌ குருக்கள்‌. 

“வேலையில சிலருக்கு அடிஷனல்‌ 
க்வாலிபிகேஷனுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கறாளேன்னு உங்களுக்கு கோபம்‌ 
வருமே... இப்ப... கோவில்லே நீங்க என்ன 
பண்ணினேன்‌... 


“படாடோபம்‌, ஆடம்பரம்ங்கற 
அடிஷனல்‌ க்வாலிபிகேஷனுக்கு முக்கியத்‌ 
துவம்‌ கொடுத்தேளே..? அதான்‌ நேக்கு 
கோபம்‌ வந்தது.” பொரிந்து கொட்டினான்‌ 
சுப்புணி. 

பொட்டில்‌ அறைந்து எதையோ புரிய 
வைத்ததைப்‌ போல இருந்தது பரமேஸ்வரக்‌ 
குருக்களுக்கு! டி 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
SS ட டப்‌ 


படித்து வருகிறார்‌. கல்லூரி விட்டதும்‌ அந்த மாணவர்‌ 


தலைமையாசிரியர்‌ பணியினைத்‌ தொடர்கிறார்‌. 
தமது இப்பெரும்‌ தொண்டிற்கு உந்துதலாக சுவாமி 
விவேகானந்தரையே கூறுகிறார்‌ பாபர்‌ அலி. “கல்வியே 
ஒரே தீர்வு” என்று கூறிய சுவாமிஜியின்‌ அறிவுறுத்தலைத்‌ 
தாரக மந்திரமாகக்‌ கொண்டு, தன்‌ கிராமத்தில்‌ 
கல்வி அளிக்க ஆரம்பித்தார்‌ அலி. 
2009-இல்‌ பாபர்‌ 
ஐபிஎன்‌ என்ற சின்னத்திரை செய்தி 


அலி, சிஎன்‌என்‌- 


ஊட கத்தின்‌ உண்மை நாயகன்‌ என்ற 
விருதைப்‌ பெற்றார்‌. கர்நாடக அரசு பாபர்‌ 
அலியின்‌ வெற்றி 
இளங்கலை ஆங்கில படிப்பில்‌ ஒரு 


வரலாற்றை 


பாடமாக வைத்துள்ளது. 

இளம்‌ வயதிலேயே, தொண்டு, சேவை 
போன்ற சொற்களின்‌ பொருள்‌ புரியும்‌ 
முன்னரே செயலால்‌ அவற்றில்‌ ஈடுபட்ட பாபர்‌ 
அலி, அண்மையில்‌ ஓர்‌ ஊடகத்திற்கு அளித்த 
பேட்டி அவருடைய பெருமைக்கு வித்திட்டது எது? 


என்பதை விளக்குகிறது. 

“சுவாமி விவேகானந்தரைப்‌ பற்றி அறிந்து அவரைப்‌ 
பற்றிய நூல்களைப்‌ படிப்பதால்‌ மிகப்‌ பெரிய சக்தியைப்‌ 
பெற்றேன்‌' என்று கூறும்‌ பாபர்‌ அலியின்‌ பேட்டியை 
மேலும்‌ காண்போம்‌. 

1. கேள்வி: சுவாமி விவேகானந்தரை நீங்கள்‌ எப்போது 
அறிந்து கொண்டீர்கள்‌? 

பதில்‌ : என்னுடைய கிராமத்திலிருந்து 3 கி.மீ 
தொலைவில்‌ சாரதா ராமகிருஷ்ணா மிஷன்‌ என்ற 
ஆசிரமம்‌ இருக்றெது. இது 1897-இல்‌ சுவாமி 
அகண்டானந்தரால்‌ துவக்கப்பட்டது. நான்‌ 5-ஆம்‌ வகுப்பு 
படித்தபோது எனது பள்ளியைத்‌ துவங்கினேன்‌. அப்போது 
என்‌ பள்ளி மாணவர்களுக்காக உடைகளும்‌ புத்தகங்களும்‌ 
கேட்டு அந்த மடத்திற்குச்‌ சென்றேன்‌. எனக்கு அவர்கள்‌ 
உதவினார்கள்‌. மேலும்‌ “எல்லோருக்குமான சுவாமிஜி 
(சபோர்‌ சுவாமிஜி) என்ற நூலையும்‌ அளித்தார்கள்‌. 
மடத்துப்‌ பள்ளியின்‌ பொறுப்பாளர்‌ சுவாமிகளும்‌ 
எனக்கு நிறைய உதவினார்‌. 
2. கேள்வி: ராமகிருஷ்ண மிஷனைப்‌ பற்றி 


“பிப்ரவரி 2017 


ய்‌ 
பதில்‌: “தன்னை நம்பு” என்று சுவாமிஜி கூறுகிறார்‌. “நினைத்தால்‌ 
சாதிக்கலாம்‌' என்று நான்‌ நம்பினேன்‌. வறுமைக்கு எதிராகப்‌ 


போராடவும்‌ எனது சமூகத்திற்கு ஏதாவது நன்மை செய்யவும்‌ 
நினைத்தேன்‌. 


ஜெயஸீ 
எப்போது நீங்கள்‌ அறிந்து 
கொண்டீர்கள்‌? 

பதில்‌: எங்கள்‌ கிராமத்தில்‌ ஸ்ரீராம 
கிருஷ்ண மிஷன்‌ பல தர்மங்கள்‌ 
செய்ததால்‌ பிரபலமாக இருந்தது. சுவாமி 
ஞானலோகானந்தர்‌ எனக்குப்‌ பல 


6. உங்களுக்கு மிகவும்‌ பிடித்த சுவாமி விவேகானந்தரின்‌ 
அருள்மொழி எது? 

பதில்‌: 'நாம்‌ இந்த பூமியில்‌ வாழ்ந்ததற்கு ஏதாவது ஒரு 
பதிவை விட்டுச்‌ செல்ல வேண்டும்‌”, “எழுமின்‌, விழிமின்‌ 
குறிசாரும்‌ வரை நில்லாது செல்மின்‌' போன்றவை. 


விதங்களிலும்‌ மிகவும்‌ உதவினார்‌. 


3. கேள்வி: நீங்கள்‌ ஒருமுறை மடத்திற்‌ 
குச்‌ சென்று ஒரு புத்தகம்‌ பெற்றீர்கள்‌. 
மேலும்‌ பல நூல்களைப்‌ படித்தீர்களா? 7. கேள்வி: சுவாமி விவேகானந்தரின்‌ வாழ்வில்‌ 
பதில்‌: ராமகிருஷ்ண மடத்தில்‌ என்னைக்‌ உங்களை எழுச்சி பெறச்‌ செய்த நிகழ்வு எது? 
கவர்ந்தது எது என்று எனக்குத்‌ தெரியாது. 
ஆனால்‌ நான்‌ அடிக்கடி அங்குச்‌ சென்று வர 
ஆரம்பித்தேன்‌. அவர்கள்‌ எனக்கு எனது கல்வி 
பற்றியும்‌ எனது பள்ளி பற்றியும்‌ பல நல்ல 
அறிவுரைகள்‌ கூறினார்கள்‌. என்னுடன்‌ 
இனிமையாகப்‌ பழகினார்கள்‌. 

நான்‌ 8-ஆம்‌ வகுப்பு படித்தபோது 
சுவாமிஜியைப்‌ பற்றிய ஒரு புத்தகம்‌ வாங்கினேன்‌. 
அதை ஆங்கிலத்திலும்‌ வங்கமொழியிலும்‌ தினமும்‌ 
படித்து வந்தேன்‌. இன்றும்‌ சுவாமிஜியைப்‌ பற்றிய 
நூல்களைக்‌ குறைந்தது 10, 15 நிமிடங்களாவது 
படித்து வருகிறேன்‌. 

“மனிதகுலச்‌ சேவை” என்ற லட்சியத்தைக்‌ 


பதில்‌: இந்தியாவிலிருந்து சிகாகோ சென்று திரும்பியது 
போன்ற நிகழ்ச்சிகள்‌ ஏராளம்‌. 

உண்மையில்‌ நான்‌ சுவாமிஜியைப்‌ பற்றி அதிகம்‌ 
அறிந்தவனல்ல. அவரைப்‌ பற்றி நான்‌ படித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. நான்‌ முழுவதுமாக அவரால்‌ 
எழுச்சி பெற்றவன்‌. 

8.கேள்வி: மேலும்‌ எவர்களால்‌ நீங்கள்‌ ஊக்கம்‌ 

பெற்றீர்கள்‌? 

அணை ப | 


| 


] 
5 


இ க்‌ 


கொண்ட அவர்‌ எனது முன்மாதிரி. அவர்‌ ஐ அட இ. 
தோற்றுவித்த ராமகிருஷ்ண மிஷனின்‌ இத 
செயல்பாடுகள்‌ மிகவும்‌ நன்றாக உள்ளன. 

4. நீங்கள்‌ உங்களுடைய தொண்டில்‌ தடைகளை 
யும்‌ விமரிசனங்களையும்‌ எதிர்கொண்டதுண்டா? 

பதில்‌ : நற்செயல்‌ என்பது கடினமானது. எல்லாத்‌ தரப்பு பதில்‌: எனக்கு ஊக்கம்‌ அளித்தவர்கள்‌ 
களிலிருந்தும்‌ நான்‌ எதிர்ப்புகளைச்‌ சந்தித்தேன்‌. எனது இந்த நாட்டின்‌ பல சிறந்த மனிதர்கள்‌. 
இளம்‌ பருவத்திலிருந்தே இதனால்‌ துன்புற்றிருந்தேன்‌. | ஆனால்‌ எனக்கு சுவாமிஜியே முன்மாதிரி. 
கல்லூரி காலத்தில்‌ சுவாமிஜியின்‌ நூல்களைப்‌ படிப்பதன்‌ 9. கேள்வி: உங்களுடைய மதம்‌ இஸ்லாம்‌. 
மூலம்‌ நான்‌ பெரும்‌ சக்தி பெற்றேன்‌. அதுவே எனக்கு | விவேகானந்தர்‌ ஓர்‌ இந்துத்‌ துறவியாகவே 
கருதப்படுகிறார்‌. இது உங்களுக்கு ஏதாவது 
மக்கள்‌ ஆரம்பத்தில்‌ தொந்தரவு அளித்தார்கள்‌. | துன்பத்தை அளித்ததா? 

பதில்‌: ஆம்‌, இதனால்‌ நான்‌ பலரது 
விமர்சனங்களுக்கு ஆளானேன்‌. நான்‌ மதம்‌ 


என்னுடைய தொண்டினைத்‌ தொடர உதவியது. 


இறைவனது நாமம்‌ என்னும்‌ பீஜம்‌ ஆற்றல்‌ மிகப்‌ படைத்தது. கல்‌ நெஞ்சத்தையும்‌ அது பண்படுத்துகிறது. 


பள்ளியை மூடவும்‌ முயற்சித்தார்கள்‌. ஆனால்‌ சில 
நல்லவர்கள்‌ எனக்கு உதவி அளிக்க முன்வந்தார்கள்‌. 
பள்ளியை மூட செய்யப்பட்ட சதிகளை அவர்கள்‌ உதவி / மாறிவிட்டதாகவும்‌ சிலர்‌ கூறினார்கள்‌. 
யினால்‌ வென்றேன்‌. இதில்‌ சிறப்பு என்னவென்றால்‌ நான்‌ சுவாமி விவேகானந்தரை மனிதகுலத்‌ 
நான்‌ எனது செயலில்‌ முழு முனைப்புடன்‌ இருந்த தின்‌ லட்சிய பிம்பமாகவே (Icon of Mankind) 
தினால்‌ என்னால்‌ தடைகளைத்‌ தகர்க்க முடிந்தது. 


5.கேள்வி:உங்களுக்குத்‌ தைரியத்தைத்‌ தந்தது எது? 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 19) மாசி-பிப்ரவரி 2017 
ட த 


காண்கிறேன்‌. எனவே நான்‌ ஆர்வத்துடன்‌ என்‌ 
3, 


தொண்டைத்‌ தொடர்கிறேன்‌; தொடர்வேன்‌. *& 


Ph: 0452-2621519 Ph: 


கோயம்புத்துார்‌-1 2. 


044-42867203 Ph : 0431-2413456 | Ph : 0422-4210376 


Cell: 98423 52105 | Cell : 94421 80430, 98403 92105 | Cell : 93451 20497 | Cell : 94422 80430 


1 HE 
19.2.17, 18.3.17, 21417. 5.5.17, 18.5.17 - 10 நாட்கள்‌ 
ரூ 8,490/- இத்துடன்‌ ஹரித்துவார்‌. ரிஷிகேஷ்‌ சேர்த்து 


பார்க்க 16 பப்பட்‌ ரூ 12,490/- 


1ம்‌ யர்கவா 


6.5.17, 18.5.17, 18.6.17 - 12 நாட்கள்‌ ரூ.11, 990/-. 


றற 1. 


டெல்லி, வர்தன்‌ ரிஷிகேஷ்‌. பத்ரிநாத்‌, கேதார்நாத்‌ 
6.5.17, 18.5.17, 18.6.17 - 15 நாட்கள்‌ ரூ. 13,990/- மகா 


1! 


21.4.17,6.5.17, 19.5.17 - 14 நாட்கள்‌ ரூ, 12,990/- 


21.3.17, 18.6.17, ‘af 7.17 - பி ன்‌ 990/- 


கோன்‌ கைக -21.4.17, 6.5.17, 19.5.1 


12 ee ஞூ. 11,990/- _ 


6நாள்‌- ரந, 6,800 
2.4.17, 23.4.17, 
[க 14.5.17, 28.5.17 
ஷீரடி, பண்டரிபுரம்‌, 
சனி சிங்கனாப்பூர்‌, மந்திராலயம்‌ 
குஸ்நேஸ்வர்‌ ஜோதிர்லிங்கம்‌, 
மினி தாஜ்மஹால்‌, எல்லோரா 


QQ 


' 8 நாள்‌ கோவா - மம்மர்‌, 8,800 


ப 
ட்‌ 
29.44.17, 6.5.17 


12 ய 


| TT ய 1] 


ஜெய்ப்பூர்‌. மவுண்ட்அபு, கர்‌ அபீ உதய்ப்புர்‌, 
19.2.17, 21.3.17, 6.5.17 - 14 நாட்கள்‌ ரூ 12,990/- 


21.4.17, 6.5.17, 19.5.17 - 12 நாட்கள்‌ ரூ.10,990/- 
இத்துடன்‌ ஜெய்ப்பூர்‌. ஆக்ரா, மதுரா சேர்த்து பார்க்க 
14 நாட்கள்‌ ரூ. 12,990/- 


வரவு 4 5) மாகந்கோறம்‌ 


ஸ்டார்‌ ஹோட்டல்‌, பரி உணவு உட்பட 
ரூ.7990- (கோவாவில்‌ மட்டும்‌) 
0 11: இப 221) 

கயா - அலகாபாத்‌ - 4 இரவு 5 பகல்‌ - ரூ.27990 
குளு - மணாலி - 7 இரவு 8 பகல்‌ - ரூ.27990 
கல்கத்தா - டார்ஜிலிங்‌ - காங்டாக்‌ - 6 இரவு 7 பகல்‌ - ரூ.2790 
டெல்லி - ஜம்மு - காஷ்மீர - 9 இரவு 10 பகல்‌ - ரூ.2790 
_22.2.17 த ப்‌ 205-17 


RFA 


11 டப 


காசி - ௧ 


சிம்லா - 
1 


nn 
15.8 பய 


14 நாள்‌ களுகளு ற்‌, 1 
28.4.17, 22.5.1:2 
ஆக்ரா - சிம்லா - குலுமணாலி 
அமிர்தசரஸ்‌ - குருஷேத்திரா - டெல்லி 
11 நாள்‌ குளுகளு றீ, 12,800 
19.4.17 - 17.5.17 


ட தா, பன்‌ காங்டாக்‌ 


மூணாறு 
(Boat House) கொச்சி - எர்ணாகுளம்‌ 
3 நாள்‌ (6 காளா - ரூ, 6,300 


கட்டடப்‌ 10.5.17, 24.5.17 


2.907, 


புவனேஸ்கர்‌, பூர அவரா, டவலை அர்த்த ்‌ ட்‌ ண்‌ 
புத்தகயா, திருவேணி சங்கமம்‌, ஹரிதுவார்‌, 323 ட்‌ 

ரிஷிகேஷம்‌, அமிர்தசரஸ்‌, வாகாபார்டர்‌, மதுரா, 21.3.1797 3௨௮. 17 
பிருந்தாவணம்‌, ஆக்ரா, டெல்லி மஹாராஷ்ட்ரா, குஜராத்‌, 


11 நான்‌ காசி - ர. 9,900 
21.22.17, 1.5.17 உஜ்ஜயனி, ஆந்திரா 


விமானம்‌, ரயில்‌, பஸ்‌ கட்டணம்‌, தங்கும்‌ வசதி, உணவ, 10 வைடு ஒருவர்‌ பழவினை கத்‌. 


மீ நை ஈர பட்டய | ர நன்றா நாவ னை ௮ அட 
ஷே இனி 1 NIV. மரி & = FA ப ரீ இ | HED இ இகம்‌ ஊதி ச ஓ] கு QO) வே 
ATES ர்‌ க- ' தீ காடே ஃ Sf | பி உதர ட்‌ | | Jp இ* To 


No. 70/54, கணங்களை Street, Ramalingapuram, (Ayanavaram) Chennai - 12, 
B.O. : No. 10, 1st Cross Street, Kalyan Nagar, West Tambaram, Chennai - 45. 


Cell 


: 97100 25326, 98413 93686, 2645 2644 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
கசத ட பத 


மாசி-பிப்ரவரி 2017 


ஸ்ரீராமலிங்க அடிகள்‌ மக்கள்‌ 
மத, 
பாகுபாடின்றி ஒன்று சேர்ந்து 
வழிபாடு செய்வதற்காக, 
வடலூரில்‌, சத்திய ஞான சபையை 
நிறுவினார்‌. 

ஸ்ரீராமலிங்க அடிகள்‌ அமைத்த 
சத்திய ஞான சபை, எண்‌ கோண 


அனைவரும்‌ சாதி, சமயப்‌ 


வடிவத்தில்‌ மூன்று வாயில்களை 
உடையதாய்‌, 21,600 இணைப்புகள்‌ 
கொண்ட இரும்புச்‌ சங்கலி வேலி 
போன்று அமைந்துள்ளது. சத்திய 
ஞான சபையில்‌ ஏழு வண்ணங்‌ 
களில்‌ திரைகள்‌ அமைத்து, அந்தத்‌ 
திரைக்கே ஜோதி வழிபாடு 
செய்யுமாறு விதி 
ஏற்படுத்தினார்‌. 

அந்தத்‌ திரைகளின்‌ தீ 

ட்‌ ன க்‌, 
உட்புறத்தில்‌, ஒரு 
கருவறையை அமைத்து 
அதில்‌ சுத்திய 
ஞானத்தை விளக்கும்‌ 
ரகசியமான சில குறியீடு 
களை அமைத்தார்‌. அந்த 
தினமும்‌ தகரக்‌ 
கண்ணாடி விளக்கு ஏற்றி வைக்க 


அறையில்‌ 


வேண்டுமென்று ஆணையிட்டார்‌. 
அந்தக்‌ கருவறையினுள்ளே நுழைவ 
தற்கானதகுதியடையோர்யார்‌ என்றும்‌, எவ்வாறு 
நுழைய வேண்டுமென்றும்‌ விதிமுறைகளை 
நிர்ணயித்தார்‌. 

இப்போது புறத்தோற்றத்தைப்‌ பற்றி சில 
விளக்கங்களை அறிவோம்‌. 

1. எண்‌ கோண வடிவம்‌:காமம்‌, குரோதம்‌, 
லோபம்‌, மோகம்‌, மதம்‌, மாச்சர்யம்‌, அகந்தை, 
இடம்பம்‌ ஆகிய எட்டு விகாரத்‌ தத்துவங்களால்‌ 
சூழப்பெற்ற மனிதன்‌ அவற்றை விட்டு 
முழுமையாக விலக வேண்டும்‌. 

2. மூன்று வாயில்கள்‌: ஆணவம்‌, கன்மம்‌, 
மாயை ஆகிய மும்மலங்களையும்‌ விட்டு நீங்கிய 
பின்னர்‌ ஞானத்தை அணுக வேண்டும்‌. 

3. 21,600 இணைப்புகள்‌ உடைய இரும்புச்‌ 


சங்கிலி: இதயம்‌ நன்றாக இயங்கும்போது, 
உயிர்மூச்சு உள்ளே செல்வதும்‌ வெளியே 
வருவதும்‌ ஒருநாளில்‌ 21,600 முறை 


நிகழ்வதாகும்‌. அவ்வாறு நடக்கும்‌ சுவாசம்‌ 
மூலாதாரம்‌, 
அநாதகம்‌, விசுத்தி, ஆக்ஞேயம்‌ ஆகிய ஆறு 


மணிபூரகம்‌, 


சுவாதிஷ்டானம்‌, 


ஆதாரங்களின்‌ ஊடேயும்‌ செல்லும்‌. 

சுவாசமே ஞானத்தின்‌ அடிப்படை 
என்று உணர்த்துவதே இந்த 
இரும்புச்‌ சங்கிலி. 

ஸ்ரீராமலிங்க அடிகள்‌ சத்திய 
ஞான சபையைப்‌ பற்றி வெளியிட்ட 
அறிக்கையின்‌ ஒரு பகுத: 

“ஒருவரேயாகிய 
இவ்வுலகினிடத்தே 
அறிந்து, அன்பு செய்து, அருளை 
அடைந்து, அழிவில்லாத சத்திய 
சுகபூரணப்‌ பெருவாழ்வைப்‌ பெற்று 


கடவுளை 
ஜீவர்கள்‌ 


வாழாமல்‌, பலவேறு கற்பனை 
களால்‌ பலவேறு சமயங்களிலும்‌, 
பலவேறு மதங்களிலும்‌, 
பலவேறுமார்க்கங்களிலும்‌, 
லக்ஷியங்‌ 
கொண்டு, 
நெடுங்காலமும்‌ 
ஏ பிறந்து பிறந்து, 
ர அவத்தை வசத்தர்களா 

இச்‌ சிற்றறிவுமின்றி, 
விரைந்து விரைந்து, 
பல்வேறு ஆபத்துக்களினால்‌ 
துன்பத்தில்‌ அழுந்தி, இறந்திருந்து 
வீண்‌ போகின்றார்கள்‌. 

“இனி இச்சீவர்கள்‌ விரைந்து 
விரைந்து, இறந்து இறந்து வீண்‌ 


பலவேறு 


களைக்‌ 


போகாமல்‌, உண்மையறிவு, உண்மையன்பு, 
உண்மையிரக்கம்‌ முதலிய சுபகுணங்களைப்‌ 
பெற்று, நற்செய்கையுடையராய்‌, எல்லாச்‌ 


சமயங்களுக்கும்‌, எல்லா மதங்களுக்கும்‌, எல்லா 
மார்க்கங்களுக்கும்‌, 

“உண்மைப்‌ பொது நெறியாக விளங்குஞ்‌ சுத்த 
பெருஞ்சுகத்தையும்‌, 
பெருங்களிப்பையும்‌ அடைந்து வாழும்‌ பொருட்டு, 


சன்மார்க்கத்தைப்‌ பெற்று, 


மேற்குறித்த உண்மைக்‌ கடவுள்‌ தாமே திருவுள்ளங்‌ 
கொண்டு, சுத்த 
லக்ஷியமாகிய உண்மை விளக்கஞ்‌ செய்கின்ற ஓர்‌ 
ஞான இங்கே தமது திருவருட்‌ 
சம்மதத்தால்‌ இயற்றுவித்து, 


66 


முக்கிய 


சன்மார்க்கத்தின்‌ 
சபையை 


இக்காலந்‌ தொடங்கி அளவு குறிக்கப்படாத 

நெடுங்காலம்‌ அளவு குறிக்கப்படாத, அற்புத சித்தி 

களெல்லாம்‌ விளங்க, யாமே அமர்ந்து விளையாடு 

தின்றாம்‌” என்னும்‌ திருக்குறிப்பை வெளிப்படுத்தி, 
அருட்பெருஞ்ஜோதியராய்‌ வீற்றிருக்கின்றார்‌.” 

(ஆதாரம்‌ : இறை அருளாளர்‌ இராமலிங்கர்‌ 

வாழ்வும்‌ வாக்கும்‌) 


. மாசி-பிப்ரவரி 2017 
7. 


எல்லாம்‌ மனதைப்‌ பொருத்தது. மனதில்தான்‌ பந்தம்‌, மனதில்தான்‌ முக்தி. 


மனமாசுகள்‌ தொலைக்கப்பட்டால்‌ இறைக்காட்சி கிடைக்கும்‌. 


ட) பன்முகத்திறழமை 
உ தத்துவம்‌ “ஹோவார்டு கார்ட்னர்‌ என்ற கல்வியாள 


அணுகுமுறை என்ற 
ரால்‌ “மனதின்‌ கட்டமைப்புகள்‌” (Frames of Mind) 
என்ற நூலில்‌ முதன்‌ முதலில்‌ விளக்கப்பட்டது. 
ஒரு பிரச்னைக்குத்‌ தீர்வு காண பயன்படுத்தப்படும்‌ 
திறமைகளின்‌ தொகுப்பே “பன்முகத்‌ திறமை 
அணுகுமுறை' என்பது. கார்ட்னர்‌ தமது நூலில்‌ 
இத்தகைய 7 அடிப்படை அறிவார்ந்த 
அணுகுமுறைகளைக்‌ குறிப்பிடுகிறார்‌. அவை: 


1. பார்வை மற்றும்‌ இடம்‌ சார்ந்த அறிவுத்‌ திறன்‌ 


இது நாம்‌ காணும்‌ நமது 
பார்வைக்கும்‌ இடத்திற்கும்‌ தகுந்த வகையில்‌ 
மாற்றியமைத்து அறிவதாகும்‌. இது நிறம்‌, கோடு, 
வடிவம்‌, உருவம்‌, இடைவெளி ஆகியவற்றையும்‌ 
அவற்றின்‌ இடையே உள்ள தொடர்புகள்‌ பற்றியும்‌ 
அறிய உதவுகிறது. 
வடிவில்‌ அளித்து விளக்க உதவுகிறது. 


காட்சியை 


கருத்துகளை வரைபட 


2. இசை இயக்கம்‌ சார்ந்த அறிவுத்திறன்‌ 

இசை மற்றும்‌ தாளம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு 
இசை வடிவங்களை அறிதலாகும்‌. இதன்‌ மூலம்‌ 
இசையின்‌ சுருதி, உச்சநிலை மற்றும்‌ தாழ்நிலையை 
உணர்ந்துகொள்வது, அவற்றை ஆராய்ந்து 
நுட்பமாக உணர்ந்து கொள்வது ஆகியவை. 

3. பிறரின்‌ செயல்பாடுகளை அறியும்‌ திறமை 

இது முகத்தில்‌ காணப்படும்‌ வெளிப்பாடுகள்‌, 
குரல்‌ மற்றும்‌ மெய்ப்பாடுகள்‌ ஆகியவற்றைக்‌ 
கொண்டு 


நம்மைச்‌ சுற்றியுள்ளவர்களின்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 8 
ம்‌ கை 4 


பேராசிரியர்‌ ஈ.ஜெகதீசா 


மனநிலை, கருத்து, நோக்கம்‌ மற்றும்‌ உணர்வுகளைப்‌ 
புரிந்து அதற்குத்‌ தகுந்தபடி செயல்படுவதாகும்‌. 
இது நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும்‌ 
பயன்படக்கூடியது. 
4. சூழ்நிலைக்குத்‌ தகுந்தவாறு தன்னைப்‌ 
பொருத்திக்‌ கொள்வது 

ஒருவர்‌ இந்தத்‌ தன்மையின்‌ மூலம்‌ தனது பலம்‌, 
எல்லைகள்‌, மனநிலை, விழிப்புணர்ச்சி, கருத்துகள்‌, 
விருப்பங்கள்‌, சுயக்கட்டுப்பாடு, சுயபுரிதல்‌, சுய 


குறித்து அறிந்து 


கெளரவம்‌ ஆகியவற்றைக்‌ 


கொள்ளலாம்‌. 
5. இயற்கை அறிவுத்‌ திறன்‌ 

நம்மைச்‌ சுற்றிலும்‌ காணப்படும்‌ தாவரங்கள்‌, 
விலங்குகள்‌ ஆகியவை பற்றிய முழு அறிவே இது. 

இதன்‌ மூலம்‌ 
அல்லது கிராமங்களின்‌ வளர்ச்சி அவற்றுடனான 
தமது தொடர்பையும்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. 

6. மொழி மற்றும்‌ மொழி சார்ந்த அறிவுத்‌ திறன்‌ 

இது ஒருவர்‌ தமது பேச்சில்‌ அல்லது எழுத்தில்‌ 
சொற்களைத்‌ திறமையுடன்‌ பயன்படுத்துதலாகும்‌. 

இது மொழியின்‌ வாக்கிய அமைப்பைச்‌ சீர்‌ 
செய்து, மொழியின்‌ ஒலிகள்‌, நடைமுறையில்‌ 
அவற்றின்‌ பயன்பாடுகள்‌ ஆகியவற்றால்‌ பிறரை 


தன்னைச்‌ சுற்றியுள்ள நகரம்‌ 


ஒரு புதிய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைப்ப 
தற்கும்‌, பெற்ற தகவல்களை நினைவில்‌ நிறுத்த 
வும்‌, அவற்றிற்கு ஒரு விளக்கம்‌ தரும்‌ வகையில்‌ 
மொழித்திறமையைப்‌ பயன்படுத்துவதாகும்‌. 

இவன்‌ 
“இவன்‌ எவ்வளவு நல்லவன்‌!” 
பொருளில்‌ மாற்றம்‌ 
தோன்றுகிறதல்லவா! 

7. தத்துவம்‌ மற்றும்‌ கணக்கியல்‌ அறிவுத்‌ திறன்‌ 

கணிதவியலில்‌ 
அவற்றின்‌ தொடர்புகளையும்‌ 
காரியத்துடன்‌ படங்களாகக்‌ 


உதாரணமாக, நல்லவன்‌ என்ற 
வாக்கியத்தை, 
என்றால்‌, நுட்பமான 


உள்ள வடிவங்களையும்‌ 
சரியான காரண 
காட்டி விளக்கப்‌ 
பயன்படுகிறது. 

தகவல்களை வகைப்படுத்த, பொதுமைப்படுத்த, 
ஒப்பிட்டுக்‌ கணக்கிட மற்றும்‌ அனுமானங்களை 
உண்டாக்கப்‌ பயன்படுகிறது. 


மேலே குறிப்பிடப்பட்ட கார்ட்னரின்‌ கொள்கை 
கள்‌, ஓர்‌ ஆசிரியர்‌ மாணவர்களுக்குக்‌ கற்றலில்‌ உதவ 
பல புதிய வழிகளைக்‌ கண்டுபிடித்துப்‌ பயன்படுத்த 
உதவுகிறது. இவற்றின்‌ மூலம்‌ ஆசிரியர்கள்‌ பள்ளி 
நிர்வாகிகள்‌ மற்றும்‌ பெற்றோர்கள்‌, மாணவர்களைப்‌ 
பற்றி நன்கு அறிந்துகொள்ள முடியும்‌. 

புதிய செய்திகளைக்‌ கற்க அவர்கள்‌ எந்தெந்தத்‌ 
திறமைகள்‌ பெற்றுள்ளார்கள்‌ என்பதை அறிந்து 


.) மாசி-பிப்ரவரி 2017 


அதற்கேற்ற 
முறையில்‌ அவர்‌ 
களுக்கு வழிகாட்ட முடியும்‌. 
கற்றலில்‌ தங்களது பலவீனங்களை 
யும்‌ அறிந்துகொண்டு 
அதற்கேற்றபடி தன்‌ கற்றல்‌ திறமையை மாற்றிக்‌ 
கொள்ள அவர்களுக்கு உதவ முடியும்‌. 

இந்தப்‌ பன்முக அறிவுத்‌ திறன்‌ அணுகுமுறை, 
ஆசிரியர்கள்‌ தங்களது கற்பிக்கும்‌ முறைகளை விரி 


குருதேவர்‌ 


பலங்களையும்‌ 


வாக்க, அதற்கான கருவிகளை மற்றும்‌ திட்டங்களை 
உருவாக்கப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌. பாடநூல்‌ கரும்‌ 
பலகை இவற்றைக்‌ கடந்து புதிய முறைகளில்‌ 
மாணவர்களைக்‌ கற்றலில்‌ எழுச்சி பெறச்‌ செய்ய 
முடியும்‌. 

இந்தப்‌ புதிய அணுகுமுறையைக்‌ கடைப்பிடிக்‌ 
கும்‌ ஆசிரியை தொடர்ந்து தமது கற்பிக்கும்‌ முறை 
களை மாணவர்களுக்கும்‌ அவர்களது மனநிலை 
களுக்கும்‌ ஏற்றவாறு மாற்றிக்கொள்வார்‌. அறிவுத்‌ 
திறமையையும்‌ படைப்பாற்றலையும்‌ ஒருங்கி 


ணைத்துக்‌ கற்றலை எளிதாக்குவார்‌. 


தொன்று தொட்டு வரும்‌ 


இவ்வாறு அவர்‌ 
கற்பித்தல்‌ முறையிலிருந்து முற்றிலும்‌ வேறுபட்டு, 
பல புதிய முறைகளை மேலும்‌ மேலும்‌ ஆராய்ந்து 


அறியக்கூடிய நவீன கற்பித்தல்‌ முறைகளைப்‌ 
பின்பற்றுகிறார்‌. 

ஆசிரியர்கள்‌ பல கலைகளிலும்‌ பயிற்சி அல்லது 
அவற்றின்‌ அடிப்படைகளை அறிந்தவர்களாகவும்‌, 
மாணவர்களின்‌ திறமைகள்‌, தேவைகள்‌, விருப்பங்‌ 
கள்‌ ஆயெவற்றைப்‌ பற்றி நன்கு புரிந்தவர்களாகவும்‌ 
இருக்க வேண்டும்‌. அதற்கேற்றவாறு மேலே குறிப்‌ 
பிடப்பட்ட அறிவுத்‌ திறன்களைப்‌ பயன்படுத்தும்‌ 
ஆர்வம்‌ உடையவர்களாகவும்‌ இருந்தால்‌ வெற்றி 


நிச்சயம்‌. தமிழாக்கம்‌: ராஜமாதா 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ CD 
அவி ட்ட படலம்‌ ட்பய்வ்‌ க 


அத்புதானந்தர்‌ கூறியவற்றிலிருந்து... 
ஒரு நாள்‌ குருதேவர்‌, “ஹரிஷ்‌ ஏன்‌ 
நீண்ட நாட்களாக வருவதில்லை ?”* 


பற்றி 


ஸ்ரீராமகிருஷ்ணரைப்‌ 


என்று என்னிடம்‌ கேட்டு, ““என்ன 
ஆயிற்று அவனுக்கு. நீ அவன்‌ 
வீட்டிற்குப்‌ போய்‌ அவனைப்‌ 
பற்றி ஏதாவது அறிந்து வா. அப்படியே போய்‌ வரும்போது 
நித்ய கோபால்‌, தாரக்‌ போன்றவர்களிடம்‌ சென்று வா?” 
என்று கூறினார்‌. 

அப்போது தாரக்‌ அண்ணா காங்குர்காச்சி தோட்டத்தில்‌ 
தவம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. இவ்வாறு தம்‌ சீடர்களைச்‌ 
சந்திப்பதில்‌ குருதேவர்‌ ஆவல்‌ கொண்டிருந்தார்‌. 

ஒருமுறை குருதேவர்‌ நித்யகோபாலிடம்‌, “உன்னிடம்‌ 
வரும்‌ மக்களுக்கு ஆன்மிக உபதேசங்களைக்‌ கொடுக்க 
ஆரம்பிக்கலாமே” என்று கூறினார்‌. ஆனால்‌ நித்யகோபால்‌ 
பயத்தினால்‌ மறுத்தார்‌. 

அதற்கு குருதேவர்‌, 
கொஞ்சம்கூட வேதனை தரவில்லையா? 


(2 


எனது உடல்‌ நிலை உனக்கு 
எப்போதும்‌ 
பேசுவது வலியைத்‌ தருகிறது. நீ உபதேசங்களைத்‌ தர 
ஆரம்பித்தால்‌ அது எனது வலியைக்‌ கொஞ்சம்‌ குறைக்‌ 
காதா? பயப்படாதே. அதனால்‌ உனக்கு ஏதேனும்‌ பாவம்‌ 
வந்தால்‌ நான்‌ பொறுப்பேற்றுக்‌ கொள்கி£றன்‌'” என்றார்‌. 

இவ்வாறு ஆன்மிக விஷயங்கள்‌ மக்களிடம்‌ பரவ 
வேண்டும்‌ என்பதில்‌ குருதேவர்‌ அவ்வளவு அக்கறை 
கொண்டிருந்தார்‌. 

ஜபல்பூரிலிருந்து ஒருவர்‌ குருதேவரைக்‌ காண 
வந்தார்‌. அவர்‌ ஒரு நாத்திகர்‌. அவர்‌ கடவுளிடத்திலோ, 
வேறு எந்தச்‌ சக்தியிடத்திலோ பிரார்த்தனை செய்ததில்லை. 
“கடவுள்‌ என்பவரே இல்லை. அப்படியிருக்க யாரிடம்‌ 
பிரார்த்திப்பது?” என்பார்‌. 

குருதேவர்‌ இதனைப்‌ பொறுமையாகக்‌ கேட்டு அவரிடம்‌ 
கூறினார்‌, “நல்லது. ஒன்று செய்‌. இப்படிப்‌ பிரார்த்தனை 
செய்‌. “எனது பிரார்த்தனையைக்‌ கேட்பவர்‌ யாராவது 
இருந்தால்‌ இப்படிப்‌ பிரார்த்திப்பதில்‌ உனக்கு 
ஆட்சேபணை இருக்காது அல்லவா.” 

அந்த மனிதர்‌ சற்று சிந்தித்துக்‌ கூறினார்‌: “ஆம்‌. 
இவ்விதம்‌ செய்வதில்‌ எந்த ஆட்சேபணையும்‌ இல்லை 
அறிவுரையைப்‌ 


E] 


என்றே நினைக்கிறேன்‌. உங்கள்‌ 
பின்பற்றுகிறேன்‌.” 

பிற்காலத்தில்‌ அந்த மணிதருக்கு என்ன நடந்தது 
தெரியுமா? குருதேவரின்‌ அத்யந்த பக்தராக அவர்‌ 
ஆனார்‌. யாரெல்லாம்‌ குருதேவருடைய அறிவுரையைக்‌ 
கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள்‌ பிற்காலத்தில்‌ மகத்தான 
பக்தர்களாக ஆகிவிடுகிறார்கள்‌. -குருதாசன்‌ 


( சுவாமி அத்புதானந்த ஜயந்தி, 10.2.2017 - வெள்ளிக்கிழமை ) 


மாசி-பிப்ரவரி 2017 


நான்‌ பாவி, நான்‌ பாவி என்று இரவும்‌ பகலும்‌ பிதற்றுபவன்‌ அப்படியே ஆகிவிடுகிறான்‌. 


க்ருதிஷூ தோஷ 


பரமேச்வரா! எனக்கு இத்துன்பம்‌ பிறரால்‌ 


ஏற்பட்டது என்ற காரணத்தைக்‌ கொண்டு 
அவரிடத்தில்‌ கோபம்‌ உண்டாகுமானால்‌, தான்‌ 
வேறு; பிறர்‌ வேறு என்ற வேற்றுமையினால்தான்‌ 
இத்துன்பம்‌ வந்தது என்று என்னிடத்திலேயே 
எனக்கு என்‌ கோபமுண்டாகக்‌ கூடாது? தனக்கு 
நேரிடும்‌ துன்பமெல்லாம்‌ தான்‌ செய்த வினையின்‌ 
பயனாகவே ஏற்படுகின்றன! 
~ காமப்ரப்ருத்யகிலதோஷ நிதேர்மமைஷ 
A ; மய்யாஹ தோஷமிதி கோ நு துராக்ரஹோ(அ) 
ட ணு ஸ்மித்‌ 
அந்யஸ்ய தோஷகணநா குதுகம்‌ மமைத- 
தாவிஷ்கரோதி நியதம்‌ மயிதோஷவத்வம்‌ வார்யோ(அ)த ஸத்வவதி ஸோ(அ)யமஸத்‌ 
தோஷ: புநர்‌ மயி நசேதகிலே ஸதீசே கிமாஹ 
தோஷக்ரஹ: கதமுநேது மமேச தஸ்மிந்‌ ஆசை முதலான எல்லா தோஷங்களுக்கும்‌ 
ஈசனே! பிறருடைய குற்றங்களைக்‌ கணக்கிடுவதில்‌ இருப்பிடமான என்‌ விஷயத்தில்‌ மற்றொருவன்‌ 
எனக்கு இருக்கும்‌ ஆவல்‌, என்னிடமிருக்கும்‌ தோஷத்‌ குற்றம்‌ கூறினான்‌ என்ற கெடுதலான நினைவு 
தையே காட்டுகிறது. ஏனெனில்‌ என்னிடத்தில்‌ எதற்கு? எவனொருவன்‌ என்னிடம்‌ குற்றம்‌ 
அவ்வித தோஷமில்லையானால்‌ சகலமும்‌ ஈச்வர க்றுகிறானோ அவனை யாரால்‌ தடுக்க முடியும்‌? 
ஸ்வரூபமாக இருக்கையில்‌ அவனிடத்தில்‌ நான்‌ மேலும்‌ அவன்‌ உள்ளதை உரைத்தவன்‌ அன்றோ? 


ஹேயத்வமாலபதி யோ(அ)யமலம்ஹி கேந 


எவ்விதம்‌ குற்றத்தைக்‌ காண முடியும்‌? இல்லாததையா கூறினான்‌? 
ஏஷா வ்யதே தரக்ருதேதி மமேச தஸ்மின்‌ யஸ்ஸம்சரித: ஸ்வஹித தீர்‌ வ்யஸநா ரஸ்‌ தத்‌ 
கோபோ யதி ஸ்வபரகாமமுகப்ரஸூதா தோஷஸ்ய தம்‌ ப்ரதி வசோ(அ)ஸ்து 
ஸேயம்‌ வ்யதேதி மயி மே நகதம்‌ நு கோப: ததந்யதோஷம்‌ 
ஸ்வல்ப வ்யதா ஸ்வதுரிதப்ரபவா ஹி ஸர்வா யத்‌ வச்மி தந்மம்‌ ந கிம்‌ கூதயே ஸ்வதோஷ 


அன்பர்களே, பக்தர்களே! 

ஸ்ரீராமகிருஷ்ண விஜயத்தில்‌ வெளிவரும்‌ கருத்துகளை உங்களுக் 
குத்‌ தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது ஒரு புண்ணிய செயல்‌. 
இது வித்யா தானம்‌ எனப்படும்‌. “வித்யாதானம்‌ எல்லா தானங்களையும்‌ அளி ப்பே ாம்‌ பு 
விடச்‌ சிறந்தது' என்கிறார்‌ வேதவியாசர்‌. 

ஸ்ரீராமகிருஷ்ண விஜயத்தை உங்களுக்குத்‌ தெரிந்த மருத்துவமனைகள்‌, ஆதரவற்றோரைப்‌ பராமரிக்கும்‌ இல்லங்கள்‌, முதியோர்‌ 
இல்லங்கள்‌, நூலகங்கள்‌ மற்றும்‌ தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்ப, குறைந்தது 5 வருட சந்தாத்‌ தொகையை அன்பளிப்பாக 
அளிக்கும்படி வேண்டுகிறோம்‌. இதன்‌ மூலம்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌, அன்னை ஸ்ரீசாரதாதேவி, சுவாமி விவேகானந்தர்‌ ஆகியோரின்‌ 
ஆசிகள்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்க நீங்கள்‌ கருவியாக அமைவது உங்கள்‌ பாக்கியம்‌. அத்துடன்‌ உங்கள்‌ பெயர்கள்‌ விஜயத்தில்‌ 
வெளியிடப்படும்‌. விஜயத்திற்கு அளிக்கப்படும்‌ நன்கொடைகளுக்கு 80-ஜி பிரிவின்படி வருமான வரிவிலக்கு உண்டு. 

அத்துடன்‌ உங்கள்‌ இல்லங்கள்‌ / உறவினர்களின்‌ இல்லங்களில்‌ நடக்கும்‌ பிறந்த நாள்‌ விழா, காதணி விழா, திருமணம்‌, 
பண்டிகைகள்‌, விழாக்கள்‌ போன்ற நற்காரியங்களின்போது விஜயத்தைப்‌ பரிசாக அளிப்பது புதுமை சேர்க்கும்‌. 

திருமணம்‌ போன்ற நிகழ்ச்சிகளுக்கு 300-க்கும்‌ மேற்பட்ட பிரதிகளை வாங்குபவர்களின்‌ பெயர்கள்‌ விஜயத்தில்‌ இடம்‌ பெறும்‌. 
தனிப்‌ பிரதி ரூ. 127... | அதிக எண்ணிக்கையில்‌ விஜயம்‌ வாங்குபவர்கள்‌ ஒரு மாதத்திற்கு முன்பு முன்பதிவு 
ஓர்‌ ஆண்டுச்‌ சந்தா ரூ. 140/- செய்ய வேண்டும்‌. இறை ப்‌ 
மூன்றாண்டுச்‌ சந்தா ரூ. 420/- சுவாமி கெளதமானந்தர்‌, தலைவர்‌ 
ஐந்தாண்டு சந்தா ரூ. 700/- | 2 ரநீராமகிருஷ்ண மடம்‌, 
2௦ ஆண்டு சந்தா ரூ.2100/- 31, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ சாலை, மயிலாப்பூர்‌, சென்னை - 600 004. 6 : 2462 1110. 


e-mail : mail@chennaimath.org website : www.chennaimath.org 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
உக்கி கண்க க்‌ ப அம்ப 


சதா பகவத்‌ சிந்தனை செய்கிறவனின்‌ உள்ளத்தில்‌ சரள சுபாவம்‌ மிளிர்கிறது. 


பபப படப்‌) 


சிந்தைவ மே ததபநோத பலோசிதா(அ)த: 
விரும்பிக்‌ 
துன்பத்தால்‌ வருந்திக்‌ கொண்டும்‌ எவன்‌ நம்மிடம்‌ 


தனக்கு நன்மையை கொண்டும்‌ 
வந்தானோ, அவனிடம்‌ தோஷத்தைச்‌ சொல்வது 
இருக்கட்டும்‌; பிறரிடம்‌ உள்ள தோஷங்களை எடுத்‌ 
துக்‌ காட்டிக்‌ குறை கூறுவது எனது நாசத்திற்குக்‌ 
காரணமாகாதா? தன்னிடமுள்ள தோஷங்களை 
நினைப்பதே தகுந்ததாகும்‌. 
தோஷம்‌ பரஸ்ய நநு க்ருஹ்ணாதி மய்யநேந 
ஸ்வாத்மைஷ ஏவ பரகாத்ர ஸமாஹ்ருதேந 
துர்வஸ்துநேவ மலிநீக்ரியதே ததந்ய - 
தோஷக்ரஹாதஹஹ கிம்‌ ந நிவர்த்திதவ்யம்‌ 
நான்‌ பிறருடைய தோஷத்தைச்‌ சொல்லும்‌ 
பொழுது பிறருடைய சரீர்த்திலிருந்து வெளி 


வந்துள்ள தோஷத்தினால்‌ என்னுடைய மனம்‌ 


களங்கமுள்ளதாக ஆகிறது. அதனால்‌ பிறரிடத்தில்‌ 
உள்ள தோஷத்தைக்‌ கண்டுபிடிப்பதை விட்டுவிட 
வேண்டாமா? 
நிர்தோஷ பாவமிதரஸ்ய ஸதோஷபாவம்‌ 
ஸ்வஸ்யாபி ஸம்விதததீ பரதோஷ தீர்‌ மே 


ஆஸ்தாமியம்‌ ததிதரா து பரார்திமாத்ர- 


ஹேதுர்‌ வ்யநக்து ந கதம்‌ மம துச்சபாவம்‌ 
பிறரிடத்தில்‌ உண்டாகின்ற தோஷ புத்தியானது, 


தோஷமற்றவர்‌ 
உண்டாக்குமானால்‌, 


நான்‌ தோஷமுள்ளவன்‌, பிறர்‌ 


என்ற எண்ணத்தை 


அவ்விதமே இருக்கட்டும்‌. பிறருடைய மனவருத்‌ 
தத்திற்கு மாத்திரம்‌ 
புத்தியானது என்னுடைய அல்பத்‌ தன்மையை 


எவ்விதம்‌ வெளிப்படுத்தாமல்‌ இருக்கும்‌? (ஆகவே 


காரணமாயுள்ள தோஷ 


அவ்வித புத்தி எனக்கு ஏற்பட வேண்டாம்‌). 
பத்மாதி ஸெளரப இவ ப்ரமரஸ்ய ஹர்ஷம்‌ 
ஹித்வாந்யதீய ஸுகுணே புநரந்ய தோஷே 
ஹர்ஷோ துரர்த இவ கேஹகிடே: கிமாஸ்தே 
ஹா மே கதேச க்ருபயா விகலேத்‌ ஸ ஏஷ: 
வண்டுகளுக்குத்‌ தாமரை முதலான புஷ்பங்‌ 
களின்‌ மணத்தை முகர்வதால்‌ சந்தோஷம்‌ ஏற்படு 
வதுபோல எனக்கும்‌ பிறருடைய நற்குணங்களில்‌ 
மாத்திரம்‌ சந்தோஷம்‌ ஏற்படட்டும்‌. அதைவிட்டு 
ஆபாசமான வஸ்துக்களில்‌ வீட்டுப்‌ பன்றிக்கு 
ஆசை ஏற்படுவதுபோல எனக்குப்‌ பிறருடை 
தோஷத்தில்‌ மாத்திரம்‌ ஆசை ஏன்‌ உண்டாக 
வேண்டும்‌? ஐயோ, ஓ பரமேச்வரா! எப்போது 
உனது கருணையால்‌ அந்த எண்ணம்‌ என்னை 
விட்டு அகலும்‌? 
தோஷே ஸ்வபாஜி மதிகெளசல மந்யபாஜி 
மெளட்யம்‌ குணேந்யஜுஷி ஹர்ஷபர: ஸவபாஜி 
அஸ்தப்ரஸக்திரகிலேஷு ஹயாத்யுதார- 
வ்ருத்யோர்ஜிதோ மம கதாஸ்து ஹராநுராக: 
பரமேச்வரா! தன்னிடத்துள்ள்‌ தோஷத்தை 
அறியும்‌ திறமையும்‌, பிறரிடத்துள்ள தோஷத்தை 
அறிவதில்‌ முட்டாள்தனமும்‌, தன்‌ குணத்தை 
பறைசாற்றிக்‌ கொள்ளாமலிருப்பதும்‌ எல்லா 
ஜீவன்களிடமும்‌ இரக்கம்‌, 
பிறரிடம்‌ அன்பு, உன்னிடத்தில்‌ உறுதியான பக்தி 


பரந்த நோக்கம்‌, 


யாவும்‌ எனக்கு எப்போது உண்டாகும்‌? 
ஸ்ரீ ஸ்ரீதரவேங்கடேசார்ய க்ருதிஷூ தோஷ 
பரிஹாராஷ்டகம்‌ ஸமாப்தம்‌. 


தோஷபரிஹாராஷ்டகம்‌ முற்றிற்று. + 


வருமானத்திற்கு என்ன வழி? 
ஒரு சமயம்‌ ஜான்சன்‌ எனும்‌ ஆங்கில 
வழக்கறிஞரிடத்தில்‌ ஒரு டாக்டர்‌, “என்னுடைய 
வட்டாரத்தில்‌ உள்ளவர்கள்‌ அவ்வளவு பேரை 
யும்‌, நான்‌ விவாதத்தில்‌ தோற்கடித்துவிட்டேன்‌” 
என்றார்‌. 

“ரொம்ப சந்தோஷம்‌.. அது சரி இப்போது 
உங்களிடம்‌ வைத்தியம்‌ செய்து கொள்ள யாரும்‌ 
வரமாட்டார்களே. வருமானத்திற்கு 
செய்கிறீர்கள்‌???” என அமைதியாகக்‌ கேட்டார்‌ 


என்ன 


- நித்தின்‌ கெளசல்‌ 


24 
ப 


வ கன்‌? விஜயம்‌ ன மாசி-பிப்ரவரி 2017 
OEE a 1 


சர்வேஸ்வரனை திருப்திப்படுத்து; உலகம்‌ முழுவதும்‌ அதில்‌ திருப்தி அடைகிறது. 


இல்லறத்தில்‌ இருந்தாலும்‌ அவ்வப்போது தனிமையில்‌ வாழ வேண்டும்‌. 


ந ண ll ர்களைய்‌ விட்டால்‌, படிக்கும்போது நீ எப்படி உன்னைப்‌ 


பற்றி நினைப்பாய்‌ தெரியுமா? 


ll ப்ய 9 இங்குள்ள படத்தில்‌ உள்ளது போல்‌ நீ 
று [91 மி. இருப்பதாக உனக்குத்‌ தோன்றும்‌. துப்பாக்கி 


கேள்வி : நன்கு படிக்காத 
காரணத்தால்‌ என்னுடன்‌ 
யாரும்‌ சேர மறுக்கிறார்கள்‌, 
நான்‌ என்ன செய்வது? 
- செல்வி அ.கலையரசன்‌, பெரம்பலூர்‌. 
பதில்‌: ஆர்வத்துடன்‌ நாம்‌ செய்யும்‌ 
அல்லது செய்த எதையும்‌ நாம்‌ மறப்ப 
தில்லை. படிப்பும்‌ அப்படித்தான்‌. 
ஒருவர்‌ நன்றாகப்‌ படிக்கவில்லை 
என்றால்‌ அவர்‌ படிப்பில்‌ ஆர்வத்தை 
வளர்த்துக்‌ கொள்ளவில்லை என்றுதான்‌ அர்த்தம்‌. 
படிப்பில்‌ மான்‌ வேகத்தில்‌ பாய்ந்து முன்னேற 
வேண்டும்‌ என நினைக்கும்‌ நண்பர்களின்‌ நடுவில்‌, 
மந்தமாக ஓடும்‌ ஒரு குட்டி முயலாக இருக்கும்‌ நீ 
ஈடு தர முடியுமா? 
உன்னோடு இருப்பவர்கள்‌ மானாக உள்ளபோது, 
நீ முயலாக இருந்து ஏன்‌ மெளனம்‌ காக்கிறாய்‌? 
இன்று படிக்கும்‌ ஆர்வத்தில்‌ முயல்‌ போன்று 
உள்ள நீ மானாக மாறு; உடலாலும்‌ அறிவாலும்‌ 
சுறுசுறுப்பாகு. பலரும்‌ உன்‌ நண்பர்கள்‌ ஆவார்கள்‌. 
கேள்வி: படிக்க வேண்டும்‌ என்ற சிந்தனை 
ஒரு மாணவனுக்கு எப்படி வர வேண்டும்‌? 
- செல்வன்‌ ஸ்ரீவெங்கடேஷ்‌, மணலி, சென்னை. 
பதில்‌ : தம்பி, இந்தக்‌ கேள்வியில்‌ சிந்தனை 
என்ற வார்த்தை முக்கியமானது. பொதுவாக நன்றா 
கப்‌ படிப்பதற்கும்‌ நிறைய மார்க்‌ வாங்கவும்‌ பலர்‌ 
ஆசைப்படுவார்கள்‌. ஆனால்‌ அவர்களிடம்‌ 
அதற்கான உழைப்பு இருக்காது. 
வேறு சிலர்‌, அதிக மார்க்‌ பெறுபவனைப்‌ 
பார்த்துப்‌ பொறாமைப்படுவார்கள்‌. போட்டியிடு 
வார்கள்‌. அல்லது நிறைய மார்க்‌ வாங்குபவனை 
எப்படியாவது கவிழ்ப்பார்கள்‌. 
ஆனால்‌ நன்கு படிக்க வேண்டும்‌ என்று 
ஒருவனுக்குத்‌ திடமான சிந்தனை வந்துவிட்டால்‌ 
அவன்‌ எப்படியும்‌ முன்னேறுவான்‌. 
சிந்தனை என்பது வெறும்‌ ஆசைப்படுவதல்ல, 
மனதில்‌ வந்து போகும்‌ எண்ணமும்‌ அல்ல. யாரோ 
சொல்லிய ஓர்‌ உற்சாக வார்த்தையும்‌ அல்ல அது. 
இந்த மூன்றோடும்‌ சேர்ந்து வரும்‌ நிச்சய புத்தி 
தான்‌ சிந்தனை என்பது. வாழ்வில்‌ வெற்றி பெற்றவர்‌ 
கள்‌ எப்படி சாதித்தார்கள்‌ என்பதை நீ எண்ணிப்‌ 
பார்‌. அதன்படி நடந்து பார்‌. நீ நடக்கும்போது 
உலகம்‌ உன்னை உற்றுப்‌ பார்க்கும்‌... வியப்பினால்‌! 
இப்படிப்பட்ட சிந்தனைகளுடன்‌ நீ படிக்கா 


முனையில்‌ உன்‌ அப்பாவோ, அம்மாவோ 
மிரட்டினால்‌ உன்னால்‌ படிக்க முடியுமா? 
அதனால்‌ தம்பி, ஆர்வத்துடன்‌ படி. நல்ல 
சிந்தனையுடன்‌ படி, நீ தைரியம்‌ பெறுவாய்‌. 
கேள்வி : நண்பர்களை நம்பி, நம்பி நான்‌ பல 
முறை ஏமாந்து போகிறேன்‌. அவர்கள்‌ எனக்கு 
எப்படியாவது துரோகம்‌ செய்து விடுகிறார்கள்‌. 
இதைத்‌ தவிர்ப்பது எப்படி? 
- செல்வன்‌ இளமுருகன்‌, விருத்தாசலம்‌. 
பதில்‌ : யாருடன்‌ நீ நட்பு கொள்கிறாய்‌ என்பதில்‌ 


கவனமாய்‌ இரு. தாஜா செய்துதான்‌ நண்பர்களைப்‌ 
பெற வேண்டும்‌ என்றெல்லாம்‌ எண்ணாதே. 

ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு பிறவிக்‌ குணம்‌ உண்டு. 
அதைப்‌ புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல்‌ 
கவனமாக நடந்து கொள்‌. “எல்லோரையும்‌ நம்பு, 
ஒருவரையும்‌ சார்ந்து நிற்காதே” என்பதுதான்‌ சிறந்த 
நண்பர்களைப்‌ பெறுவதற்கான வழி. உன்‌ நண்பர்க 
ளேயானாலும்‌ ஒரேயடியாக அவர்களைச்‌ சார்ந்திருக்‌ 
கும்போது விபரீதங்கள்‌ விளைவதுண்டு. 

ஒரு கதை கேள்‌. ஒரு குளத்தின்‌ கரையில்‌ ஓர்‌ 
எலியும்‌ தவளையும்‌ ஆனந்தமாக வசித்து வந்தன. 
சில காலங்களுக்குப்‌ பின்‌ குளத்தில்‌ நீர்‌ வற்றியது. 

தவளை கவலையுடன்‌, “நண்பனே, நீரின்றி 
என்னால்‌ வாழ முடியாது” என்றது. 

அதற்கு எலி, “பயம்‌ வேண்டாம்‌. எனக்குத்‌ 
தெரிந்து சிறிய தூரத்தில்‌ ஒரு குளம்‌ உள்ளது. அங்கு 
உன்னை அழைத்துச்‌ செல்கிறேன்‌” என்றது. 

தவளையும்‌, “நீ கூறியதைக்‌ கேட்டு எனக்குச்‌ 
சந்தோஷம்தான்‌. ஆனால்‌ நீ வேகமாக ஓடுவாய்‌, 
என்னால்‌ முடியாதே?” என்று கேட்டது. 

“என்‌ காலில்‌ ஒரு கயிறு கட்டி அதன்‌ மறுநுனியை 
உன்னோடு கட்டிவிட்டால்‌, நான்‌ உன்னையும்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
அண்ட வடட ட ப ட ட த 


சேர்த்து இழுத்துச்‌ செல்கிறேன்‌.” 

“சரி நண்பா! அப்படியே செய்‌”. 

கால்களைக்‌ கயிற்றால்‌ கட்டிக்‌ 
கொண்டு தவளையைக்‌ குளத்தை 
நோக்கி இழுத்துச்‌ சென்றது எலி. ழ்‌ 2. 

புது குளத்தின்‌ நீரைக்‌ கண்ட ஜ்‌. ச்‌ 
தவளை தன்னை மறந்தது. தன்‌ 
காலுடன்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ 
எலியையும்‌ மறந்தது. குஷியாகக்‌ 
குளத்தில்‌ பாய்ந்தது. 

அந்தோ பரிதாபம்‌! நீந்த முடியாத 
எலி மூச்சுத்‌ திணறி இறந்தது. 
மிதக்கும்‌ எலியை வானில்‌ சென்ற 
பருந்து பார்த்து, கொத்திச்‌ சென்றது. 
அதனுடன்‌ கட்டப்பட்டிருந்த தவளையும்‌ 
பரிதாபமாய்‌ மாண்டு போனது. 

ஆகவே நண்பா, யாரிடமும்‌ நீ ஏமாறாமல்‌ 
இருக்க இந்த அறிவுரையைக்‌ கடைப்பிடி: 
“எல்லோரையும்‌ நம்பு, ஒருவரையும்‌ சார்ந்து 
நிற்காதே”. 

கேள்வி சமீபத்தில்‌ “வர்தா' புயலால்‌ 
சென்னை மாநகரம்‌ மிக மோசமாகப்‌ பாதிக்கப்பட்‌ 
டது. குடிநீருக்கும்‌ மின்சாரத்திற்கும்‌ நான்கு 
தினங்கள்‌ மிகுந்த தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஒரு 
வாரத்திற்குப்‌ பிறகே போக்குவரத்து சீர்பட்டது. 

இந்த அவல நிலை புயல்‌ தந்ததா அல்லது 
சம்பந்தப்பட்டவர்களின்‌ சுறுசுறுப்பின்மை 
தந்ததா? 


பதில்‌: “வர்தா புயல்‌ “வருதா? இல்லையா?” 


-செல்வன்‌ ஜெய்‌, கல்லூரி மாணவன்‌, சேலம்‌. 


என்றெல்லாம்‌ போக்கு காட்டவில்லை. புயல்‌ வரும்‌ 
என்று எப்போது முன்னறிவிப்பு வந்ததோ, அது 
அன்றே வந்தது. ஆனால்‌ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்‌ 


பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனே சென்றார்களா 
என்பது கேள்விக்குறி. 

சில வருடங்களுக்கு முன்‌ சுனாமி ஜப்பானை 
மிக மோசமாகத்‌ தாக்கியது. ஆனால்‌ ஓரிரு நாட்களி 
லேயே போக்குவரத்து சேவை சீர்செய்யப்பட்டது. 
ஆனால்‌ சென்னையில்‌ அப்படி நிகழாமல்‌ போனது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
அதக பவி 


பாதிக்கப்பட்‌! 


பகுதிக்கு 
அரசு ஊழியர்கள்‌ உடனே வர 
முடியாமல்‌ இருந்திருக்கலாம்‌. 
அதற்குக்‌ காரணம்‌ அதிகளவில்‌ 
மரங்கள்‌ சாலைகளிலும்‌ பள்ளிக 


ளிலும்‌ கல்லூரிகளிலும்‌ சாய்ந்து 
விட்டன. 

இவற்றை அப்புறப்படுத்து 
வதற்கு அரசு ஊழியர்கள்‌ 
வந்தால்தான்‌ முடியுமா? 

பள்ளிகளிலும்‌ கல்லூரிகளிலும்‌ 
படிக்கும்‌ இளைஞர்களின்‌ சக்தியை 
ஏன்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளவில்லை? 

அவரவரது பள்ளியின்‌ அருகிவுள்ள 
பகுதிகளை அந்தந்தப்‌ பள்ளிகளே 
சீர்செய்து கொள்ளுங்கள்‌. ஓரிரு நாட்‌ 
களில்‌ 
கொண்டு ஆசிரியர்களின்‌ மேற்பார்வை 


மாணவ-மாணவிகளைக்‌ 


யில்‌ அந்தப்‌ பணியை நடத்துங்கள்‌ 
என்று ஏன்‌ அரசே ஒரு சுற்றறிக்கையை 
எல்லாப்‌ பள்ளிகளுக்கும்‌ விட்டிருக்கக்‌ கூடாது? 
அவ்வாறு செய்திருந்தால்‌ மாணவ- மாணவிகளி 
“இது என்‌ பள்ளி. இங்கு வரும்‌ நல்லது 
கெட்டதில்‌ எனக்கும்‌ பங்கு உண்டு; நானும்‌ என்‌ 


டம்‌, 
பள்ளிக்கு நன்மை செய்ய முடியும்‌' போன்ற 
நற்சிந்தனைகள்‌ வந்திருக்கும்‌. சேவை செய்யும்‌ 
துடிப்பு மேம்பட்டிருக்கும்‌. 

அதோடு, ஆசிரியர்களுக்கும்‌ மாணவர்களுக்கும்‌ 
நடுவே நல்லதொரு உறவுப்பாலம்‌ அமைந்திருக்கும்‌. 

இவ்வாறு நடக்காததால்‌, புயல்‌ வந்த பிறகு 
வீட்டில்‌ முடங்கிக்‌ கொண்டோ அல்லது பாதிக்கப்‌ 
பகுதியில்‌ தெருத்தெருவாக 


“வேடிக்கை மனிதர்‌ களாக நம்‌ மாணவ - மாணவிகள்‌ 


பட்ட அலையும்‌ 
வலம்‌ வந்ததைப்‌ பார்த்தோம்‌ அல்லவா? 
மேற்கூறிய யோசனையை நம்‌ கல்வித்துறை 
அதிகாரிகள்‌ கவனித்தால்‌ மிக நல்லது. ஆசிரியர்கள்‌ 
இதை மனதில்‌ கொண்டால்‌ மாணவர்கள்‌ மத்தியில்‌ 


அவர்களுக்கு மரியாதை பெருகும்‌. 4 


மாசி-பிப்ரவரி 2017 


[a 


இறைவனை நாடுகிற நீ அவரை மானுட சொரூபத்தில்‌ காண முயற்சி செய்‌. 


இறைநாமத்தைச்‌ சொல்வதால்‌ மனிதனுடைய மனம்‌, உடல்‌ எல்லாமே பரிசுத்தமாகின்றன. 


தமிழகப்‌ பத்திரிகைகளின்‌ தலைப்புச்‌ செய்தியில்‌ 
தினமும்‌ தவறாமல்‌ இடம்‌ பெறுவது, “இலங்கைக்‌ 
கடற்படையால்‌ தமிழக 
செய்யப்பட்டார்கள்‌' என்பது. 


மீனவர்கள்‌ கைது 

இவ்வாறு கைது செய்யப்பட்ட மீனவர்களையும்‌, 
படகுகளையும்‌ விடுவிக்க மத்திய, மாநில அரசுகள்‌ 
இடைவிடாது முயற்சி செய்து வருகின்றன. 

இந்திய அரசு, தமிழக அரசு, இலங்கை அரசு, 
தமிழ்நாட்டு மற்றும்‌ இலங்கை மீனவர்கள்‌ என 
அனைத்துத்‌ தரப்பினரிடையேயும்‌ பல முறை 
பேச்சுவார்த்தை நடந்தும்‌ இந்தப்‌ பிரச்னை 
நீடிக்கிறது. 

மீனவர்கள்‌ பாதுகாப்பு, மீன்பிடித்திறன்‌ ஆகிய 
இரண்டு பிரச்னைகளுக்கும்‌ எப்படித்தான்‌ தீர்வு 
காண்பது? 


சென்னையைச்‌ சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவன்‌ 


அத்வய்‌ ரமேஷ்‌ தனது அறிவியல்‌ கண்டுபிடிப்பின்‌ 
மூலம்‌ இந்த பிரச்னைகளுக்குத்‌ தீர்வு கண்டுள்ளான்‌. 
இதற்காக, சமுதாய முன்னேற்ற 
விருதினை, கண்டத்தின்‌ சார்பில்‌ 
பெற்றுள்ளான்‌ ரமேஷ்‌. அறிவியல்‌ கண்காட்சி 2016- 


கூகுள்‌ 


ஆசிய 


இல்‌ சிறந்த கருப்பொருள்‌ சார்ந்த கண்டுபிடிப்புக்காக 
இந்த விருது வழங்கப்பட்டது. 

"Fisherman Lifeline Terminal" (மீனவர்‌ வாழ்வா 
தார முனையம்‌) என்ற கையடக்கக்‌ கருவிதான்‌ 
அத்வய்‌ ரமேஷின்‌ கண்டுபிடிப்பு. இந்தக்‌ கருவி 
“இந்திய மண்டல கடல்வழிகாட்டி செயற்கைக்‌ 
கோள்‌ அமைப்பு: 
Satellite System) என்ற சங்கேதமற்ற திறந்த அழைப்பு 
மென்பொருளின்‌ (Open Service without encryption) 


(Indian Regional Navigation 


உதவியோடு மீனவர்களுக்கு கடலில்‌ பாதுகாப்பாக 
வழிகாட்டவும்‌, மீன்பிடி இடங்களை அடையாளம்‌ 
காட்டவும்‌ உதவி செய்கிறது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
அக்க பிடடபிமப்ம பவட வகககக்‌ 


ட சுயமுன்னேற்றப்‌ பகுதி 2 


சுற்றுச்சூழல்‌, சுகாதாரம்‌ மற்றும்‌ வளம்‌ தொடர்‌ 
பான சவால்களுக்குத்‌ தீர்வு காணும்‌ புதிய திட்டங்‌ 
களுக்கு இந்த “சமுதாய முன்னேற்ற விருதினை 
கூகுள்‌ நிறுவனம்‌ வழங்கி வருகிறது. 

தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பு பற்றி ரமேஷ்‌, 
“தமிழ்நாட்டின்‌ ராமேஸ்வரம்‌ மீனவர்கள்‌ சந்திக்கும்‌ 
செய்தியில்‌ 


பிரச்னைகளை நான்‌ 


மீன்‌ 
பிடிப்பதற்காக 


பலமுறை 


படித்துள்ளேன்‌. 


அவர்கள்‌ பல நாட்கள்‌ 
கடலிலேயே 


இருப்பார்கள்‌. 


தங்கி 


“சில நேரங்களில்‌, 
பன்னாட்டுக்‌ கடல்‌ 
நமது 
மீன வர்‌ கள்‌ 


எல்லையை 


தாண்டிவிட்டதாகக்‌ 


மன வா பிரச்னைக்குத்‌ 


தீர்வு 


குற்றம்‌ சாட்டி இலங்கைக்‌ கடற்படை, தமிழக 
இத்தகைய 
பிரச்னைகளைச்‌ சந்திக்கும்‌ மீனவர்களுக்கு, தாங்கள்‌ 
இருக்கும்‌ இடம்‌ குறித்த தகவல்களை வழங்குவது 
பேருதவியாக அமையும்‌” என்கிறார்‌. 


மீனவர்களைக்‌ கைது செய்துவிடும்‌. 


அத்வய்‌ ரமேஷ்‌ சென்னை நேஷனல்‌ பப்ளிக்‌ 
பள்ளியில்‌ 10-ஆம்‌ வகுப்பு படித்து வருகிறார்‌. 
மேலும்‌ அறிவியல்‌ கண்காட்சி 2016-இன்‌ இறுதிச்‌ 
சுற்றில்‌ ரூ.50 ஆயிரம்‌ டாலர்கள்‌ பரிசுக்காகத்‌ தேர்வு 
செய்யப்பட்ட முதல்‌ 20 இளைஞர்களில்‌ ஒருவர்‌. 

இளைஞர்களின்‌ மனங்கள்‌ புதியவற்றைக்‌ கண்டு 
பிடிப்பவையாக, புதியசந்தனைகள்‌ கொண்டதாக, 
மற்றவர்களால்‌ முடியாது என்று கைவிடப்பட்ட 
திட்டங்களை நிறைவேற்ற விடாமுயற்சியுடன்‌ 
போராடி வெற்றி காணும்‌ தன்மையுடையவை. 
ஆதரித்து 
அறிவியல்‌ கண்டுபிடிப்புகளின்‌ வாயிலாக, சிக்கலான 


இவர்களை உற்சாகப்படுத்தினால்‌ 
சவால்களுக்கு தீர்வுகளைக்‌ கண்டுபிடிப்பது நிச்சயம்‌. 

ராமேஸ்வரத்தில்‌ மீனவர்கள்‌ கடலில்‌ காணாமல்‌ 
போவது என்பது தினசரி நிகழ்வாகும்‌. பலமுறை 
இலங்கைக்‌ கடல்‌ எல்லைக்குள்‌ அத்துமீறி நம்‌ 


28 மாசி-பிப்ரவரி 2017 


ஞானம்‌ உதிக்கும்போது அகங்காரம்‌ தானாகவே அகன்று போகிறது. 


மீனவர்கள்‌ நுழைவதால்‌ இந்தச்‌ சிக்கல்‌ ஏற்படுகிறது. 

இந்தப்‌ பிரச்னையின்‌ தீவிரத்தை உணர்ந்த அத்வய்‌ 
ரமேஷ்‌ ராமேஸ்வரம்‌ சென்று மீனவர்களைச்‌ சந்தித்து 
உரையாடினான்‌. 

“மிகக்‌ குறுகிய கடல்‌ பரப்பிலேயே அவர்கள்‌ மீன்‌ 
பிடிக்க வேண்டியுள்ளது. எனவே தெரிந்தோ, 
தெரியாமலோ எல்லையை மீறி சிக்கலில்‌ மாட்டிக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ கடலுக்குள்ளே 12-13 
பயணித்து இரவு முழுவதும்‌ 
எனவே, அவர்களுக்கு 
நம்பகமான குறைந்த செலவில்‌ கிடைக்கக்கூடிய 
தொழில்நுட்ப உதவி தேவைப்படுகிறது'- போன்ற 
விவரங்களைச்‌ சேகரித்தான்‌. இதற்காக ரமேஷ்‌ 
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன்‌ 
சேர்ந்து புதிய செயலி (APP). ஒன்றை உருவாக்கி 
யுள்ளான்‌. இது மீனவர்கள்‌ கடலுக்குள்‌ தாங்கள்‌ 
இருக்கும்‌ இடத்தை அறியவும்‌ மீண்டும்‌ கரைக்குத்‌ 


கி.மீ. தூரம்‌ 
அங்கிருக்கிறார்கள்‌. 


திரும்புவதற்கான வழியைத்‌ தெரிந்து கொள்ளவும்‌ 
பேருதவியாக உள்ளது. 


தன்னுடைய சாதனைத்‌ திட்டம்‌ பற்றி ரமேஷ்‌ 
கூறும்போது, “எனது திட்டத்திற்குத்‌ தேவையான 


அடிப்படையான சில கூடுதல்‌ விஷயங்களைச்‌ 
செய்துவிட்டு, சற்றே திட்டத்தை விரிவுபடுத்தி, 
மெரினா, ராமேஸ்வரம்‌ கடற்கரைகளில்‌ 


பரிசோதனைகள்‌ செய்து பார்த்தேன்‌. 

“முதலில்‌ இந்தத்‌ திட்டத்திற்காக செல்போன்‌ 
“செயலி” (APP) உருவாக்க முனைந்தபோது கடலில்‌ 
ஸ்மார்ட்‌ போன்கள்‌ சரியாகச்‌ செயல்படவில்லை 
என்பது மிகப்‌ பெரிய சவாலாக இருந்தது. எனவே, 
இதற்காகத்‌ தனிக்‌ கருவியை உருவாக்க முடிவு 
செய்தேன்‌” என்கிறான்‌. தன்‌ தந்தையுடன்‌ இணைந்து 
அதற்கான தற்போது 
வடிவமைத்து வருகிறான்‌ ரமேஷ்‌. 


சிறப்புக்‌ கருவியை 


“இந்தத்‌ திட்டத்தில்‌ நான்கு கட்டங்கள்‌ உள்ளன. 
பன்னாட்டுக்கடல்‌ 


எல்லையைத்‌ தொட்டதும்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
ம்க்‌ 


மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது முதல்‌ செயல்‌ 
பாடு. இதன்‌ மூலம்‌ மீனவர்கள்‌ நம்‌ நாட்டு கடல்‌ 
எல்லைக்கு இருக்க முடிறெது. 
இரண்டாவது, தங்களுக்குத்‌ தேவையான எல்லாத்‌ 
தகவல்களையும்‌ மீனவர்கள்‌ இதில்‌ பதிவு செய்து 
கொள்ள முடியும்‌. மூன்றாவது, மீன்பிடி குறித்த 
தகவல்களைப்‌ பெறவும்‌ இக்கருவி உதவுதிது””. 


உள்ளேயே 


மீன்கள்‌ அதிகம்‌ உள்ள இடங்களுக்கு மீனவர்கள்‌ 
மீண்டும்‌ செல்ல இக்கருவி உதவும்‌. 

“நான்காவது, தாங்கள்‌ பயணிக்கும்‌ பகுதியில்‌ 
புயல்‌, சூறாவளி போன்ற இயற்கைச்‌ சீற்றங்கள்‌ 


Mo OFS soe 


குறித்த எச்சரிக்கையையும்‌ இந்த 
“செயலி' மீனவர்களுக்கு வழங்குகிறது” 
என்கிறான்‌ ரமேஷ்‌. 

“இந்தக்‌ கருவி கடல்‌ எல்லைகளைத்‌ 
தெளிவாகக்‌ காட்டும்‌. கடல்‌ எல்லையை 
ஒட்டி உள்ள பச்சை வண்ணப்‌ புள்ளிகள்‌ 
பாதுகாப்பாக 
பகுதிகளாகும்‌. 
கடல்‌ எல்லை அருகே நெருங்கும்போது 
இந்தப்‌ புள்ளிகள்‌ காவி நிறத்தில்‌ மாறும்‌. 
எல்லையைத்‌ தாண்டிவிட்டால்‌ அந்தப்‌ புள்ளிகள்‌ 


மீன்பிடிக்கக்‌ கூடிய 


இவர்கள்‌ பன்னாட்டு 


சிவப்பு வண்ணமாக மாறி எச்சரிக்கும்‌” 
சென்னையில்‌ படித்து, உலக அளவில்‌ உயர்ந்து 
நிற்கும்‌ கூகுள்‌ நிறுவனத்தின்‌ தலைமைச்‌ செயல்‌ 
அலுவலர்‌ (000) சுந்தர்‌ ரமேஷின்‌ 
கண்டுபிடிப்பைப்‌ பற்றிக்‌ கூறுகையில்‌, ““உலகின்‌ 


பிச்சை, 


மிகச்‌ சிறந்த கண்டுபிடிப்புகள்‌ நாம்‌ ஆச்சரியப்படக்‌ 
பகுதிகளிலிருந்து நிகழ்வு 
அடிக்கடி நடக்கிறது. 

“பல்லாண்டுகளாக மக்களை வாட்டி வதைத்த 
ஒரு பிரச்னைக்கு அறிவியல்‌ தொழில்நுட்பத்தைப்‌ 
பயன்படுத்தி மதிப்பு வாய்ந்த கண்டுபிடிப்பின்‌ 
வாயிலாக, பொருத்தமான தீர்வை வழங்கியுள்ளான்‌ 
அந்த 14 வயது இளைஞர்‌ அத்வய்‌ ரமேஷ்‌. 

““இந்தியாவிலிருந்து அத்வய்‌ போன்ற பள்ளிக்‌ 


கூடிய உருவாகும்‌ 


கூடத்தில்‌ படிக்கும்‌ இளம்‌ வயது மாணவர்களின்‌ 
கண்டுபிடிப்புகள்‌ வருவது மிகவும்‌ மகிழ்ச்சியாக 
உள்ளது”? என்கிறார்‌. (தகவல்‌: வலைதளம்‌) 


மாசி-பிப்ரவரி 2017 


ட 


விவேகமும்‌ வைராக்கியமும்‌ இல்லாவிட்டால்‌ பகவானை அடையவே முடியாது. 


நரசிம்ம ௬ுந்தரேசன்‌ நாஜி முகாம்களில்‌ யூதர்கள்‌ 


1938-இல்‌ இரண்டாம்‌ 
உலகப்போர்‌ தொடங்கியது. 
ஜெர்மனி நாஜிப்‌ படைகள்‌ யூதர்களை 
முகாம்களில்‌ அடைத்து சித்திரவதை செய்து 
கொன்றது. சிறந்த யூத அறிஞர்கள்‌ - விஞ்ஞானிகள்‌ 
அமெரிக்காவில்‌ தஞ்சம்‌ புகுந்தனர்‌. 

நரம்பியல்‌ மற்றும்‌ மனோதத்துவத்தில்‌ புகழ்பெற்ற 
டாக்டர்‌ விக்டருக்கு தானாகவே அமெரிக்க தூதரகம்‌ 
விசா வழங்கியது. இது தொடர்பான கடிதம்‌ வந்தவுடன்‌ 
விக்டரின்‌ வயதான பெற்றோர்‌ மகிழ்ந்தனர்‌. மகனுக்கு 
ஒளி மிகுந்த எதிர்காலம்‌ உள்ளது என உவகைப்‌ பூத்தனர்‌. 

அமெரிக்கா சென்றால்‌ அங்கு பாதுகாப்பான 
வாழ்க்கையும்‌, ஆராய்ச்சி செய்ய கட்டமைப்பு வசதி 


களும்‌ ஏராளம்‌ கிடைக்கும்‌. விக்டர்‌ மேற்கொண்டிருந்த செய்ய வேண்டியது என்ன என்ற 
ஆராய்ச்சிக்கு உலக அளவில்‌ அவர்‌ புகழ்‌ பெறுவதற்கும்‌, ஏன்‌ தெளிவு பிறந்தது. அமெரிக்க 
ஆஸ்திரியாவின்‌ அன்றையச்‌ சூழ்நிலையில்‌ உயிர்‌ வாழ்வதற்குக்கூட விசாவும்‌ காலாவதியானது. 
அமெரிக்கா பாதுகாப்பானது. ஆனால்‌ அவர்‌ மனதில்‌ ஒரு சஞ்சலம்‌. 1940 முதல்‌ 1942 வரை 
அமெரிக்கா சென்றால்‌ அவரின்‌ வயதான பெற்றோர்‌ நாஜி சீ வியன்னாவின்‌ Rothschild 
முகாமில்‌ கொடுமையை அனுபவிக்க நேரிடும்‌. இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ விக்டரின்‌ பொறுப்பு என்ன? பாதுகாப்பு 


மருத்துவமனையில்‌ மனோதத்துவ 
டாக்டராக ஜெர்மனியின்‌ ஆதிக்கத்தில்‌ 
பணியாற்றியபோது 30 ஆயிரத்திற்கு 


மேற்பட்ட மன நோயாளிப்‌ பெண்களை 


டன்‌ உயிருக்கு உயிரான மனோதத்துவ ஆராய்ச்சிக்கு உதவும்‌ 
அமெரிக்காவிற்குச்‌ செல்வதா? அல்லது பெற்றோருக்கு 
அருகிலேயே இருந்து அவர்களைப்‌ பாதுகாக்க 
என்னவெல்லாம்‌ செய்ய முடியுமோ அதைச்‌ செய்வதா? 
என்று மனம்‌ குழம்பியது. இந்தக்‌ குழப்பத்திற்கு 
முடிவை இறைவனிடம்‌ பிரார்த்தித்தவாறே 


நாட்கள்‌ சென்றன. 


அவர்கள்‌ மனநோயாளிகள்‌ அல்ல என 
டாக்டர்‌ விக்டர்‌ சான்றளித்தார்‌. 
“பொய்மையும்‌ வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கும்‌ எனின்‌' (குறள்‌ - 292) - 
என்பதற்கேற்ப அவருடைய இச்செய்கை அமைந்‌ 
ஒருநாள்‌ அவரின்‌ மேஜையில்‌ பாறாங்கல்லின்‌ 
ஒரு துண்டு இருந்தது. 
வியன்னாவின்‌ பெரிய யூதர்களின்‌ கோயிலை 
நாஜிக்கள்‌ எரியூட்டியிருந்தனர்‌. அதன்‌ சிதைவு 
களின்‌ இருந்து ஒரு கல்லை நினைவுச்‌ சின்னமாக 
விக்டரின்‌ வயதான தந்தை எதேச்சையாக எடுத்து 


தது. மனநோயாளிகள்‌ என யூதர்கள்‌ கண்டறியப்பட்‌ 
டால்‌ அவர்களை ஜெர்மன்‌ நாஜிப்‌ படைகள்‌ 
உடனடியாகக்‌ கொன்று விடும்‌. அது விக்டரின்‌ 
சான்றினால்‌ தடுக்கப்பட்டது. இந்த விவரம்‌ போர்‌ 
முடியும்‌ வரை வேறு யாருக்கும்‌ தெரியாது. 
1942-இல்‌ விக்டரும்‌ அவர்‌ குடும்பத்தினரும்‌ 
கைது செய்யப்பட்டு, யூத முகாம்களுக்கு 


அனுப்பப்பட்டனர்‌. 


வைத்திருந்தார்‌. அது மோசஸின்‌ 10 கட்டளை 
களின்‌ ஒரு பகுதி. அதில்‌ ஐந்தாம்‌ கட்டளையான, 
“உன்‌ பெற்றோரைப்‌ போற்று. நீ பூமியில்‌ நீடு 


தத்துவ அறிஞர்‌ ரயில்பாதைக்குக்‌ 
கல்லுடைக்கும்‌ தொழிலாளியாகப்‌ 
பணி புரிந்தார்‌. விக்டரிடமிருந்து 
ஆராய்ச்சிக்‌ குறிப்புகள்‌ பறிக்கப்‌ 
பட்டன. பல சித்திரவதைகளை முகாம்‌ 
கைதியாக அனுபவித்தார்‌. 

இந்நிலையிலும்‌ தன்னம்பிக்கை 
இழக்காத விக்டர்‌, முகாமில்‌ 
வேலையால்‌ கிடைத்த சிறு பணத்தில்‌ 
பேப்பரை வாங்கி ரகசியமாக 
ஆராய்ச்சிக்‌ குறிப்புகளை முதலிலிருந்து 
எழுதத்‌ தொடங்கினார்‌. 


(31) மாசி-பிப்ரவரி 2017 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


மனதை இறைவனிடம்‌ வைக்க வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ பயனில்லை. 


OIML 86 வலு சற்‌ CAS The Only Indian Company With International Quality Approval 
LED பப. ஆ Weighing Machines 


ட ர ற) உ நமி 

வு கி வ 

டர்‌ அ 
Cash ழு 12 ய An 200 அல Scales 
3 வ E> 


க 
ட அவப்‌ 


Cash Counting amil & English 
with Fake Note Detection ௧ Billing Machine 


Eotd : 1980 


18-02-2017 (மஹா சிவராத்திரி) & 02-03-8917 & 02-04-2017 & 10-04-2017 & 08-05-2017 & 22-05-2017 ந்‌ 
பூரி-புவனேஷ்வர்‌- எனுக்னை வளி ய - புத்தகயா - காசி - திரிவேணி 10 நாட்கள்‌ - 
ஹரித்த - ரிஷி மி! பி - வாகாபார்டர்‌ - -உல்லி- க்க பர்ஸ்‌ “ங்கை து 


08-05-2017 & 08-06- 2017 முதல்‌ மதுரா-ஆக்ரா-வ அக்க. ஹரித்துவார்‌- 
ரிஷிகேஷ்‌-பத ஈத 14 நாட்கள்‌ 
இத்துடன்‌ 4 ஈதி ॥ 18 நாட்கள்‌ 
09-03-2017 & 02-04-2017 & 08-05-2017 & 22-05-2017 முதல்‌ மதுரா-ஆக்ரா- பெல்லகுகஷத்தரம்‌ சண்டிகார்‌ 
4 -குப்ரி-மணிக்கரன்‌-குளு- மணா -ரோத்தாங்யாஸ்‌-டல்லி 12 நாட்கள்‌ ரூ 
இத்துடன்‌ அமிர்தசரஸ்‌-வாகாபார்டர்‌ - ஜம்மு - கட்ரா - வைஷ்ணவி தேவி உள்பட 16 நாட்கள்‌ ்‌ 
09- 03-2017 & 02-04-2017 & 08-05-2017 & 22-05-2017 முதல்‌ பூரி-புவனேஷ்வர்‌- கோணார்க்‌-கல்கத்தா- 
ந அ சங்குலேக்‌- பாபாமந்திர்‌-மந்தாகிணி வாட்டர்‌ பால்ஸ்‌12 நாட்கள்‌ ௩. 12 

26-12-2016 & 13-01-2017 & 06-02-2017 & 20-02-2017 & 06-03-2017 & 20-03-2017 & 10-04-2017 & 08-05-2017 
முதல்‌ ந்த்‌! 1லயம்‌-பண்டரிபுரம்‌- சணிசிங்கணாப்பூர்‌-ஷீரடி உள்பட 5 நாட்கள்‌ ர. 9 

i காவா உள்பட 9 நாட்கள்‌ 


Prop. K. சிதம்பரம்‌, 8.Sc., B.Ed. 
செல்‌ : 98421 56668, 81109 83578 


- - : 5, மேல வெளி வீதி. இரயில்‌ நிலையம்‌ எதிரில்‌. மதுரை - 1. Ph : 2341133, 4230408 
5 வ்‌ ௮ சென்னை : 20. நடேசன்‌ தெரு. தி.நகர்‌, சென்னை-17. Ph : 24359194, 93645 59194 
ககா? கும்பகோணம்‌ : பிரசாத்‌ போட்டோ ஸ்டூடியோ 13-8, கோதண்டபாணி தெரு. கும்பகோணம்‌. ௪h : 2433550, 98437 32391 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
ப ட ட ட ட ரவையை பப டட பட ப ர 


உனக்கு இல்லை. 
2. எந்த உருவத்தையும்‌ நீ வழிபடாதே. 


அவரை வீணடிக்காதே. 


5. தாய்‌ தந்தையரைப்‌ போற்று. 
6. உயிர்க்கொலை செய்யாதே. 
7. பிற பெண்டிரை நாடாதே. 
8. திருட்டு ஏதும்‌ செய்யாதே. 


சாட்சி சொல்லாதே. 


சில சமயங்கள்‌ அவருக்குக்‌ கொடுமை 
செய்த மனோ 
தத்துவ முறையில்‌ 
வழங்கியிருக்கிறார்‌ டாக்டர்‌ விக்டர்‌. 


காவலர்களுக்குக்கூட 
ஆலோசனைகளை 


“உடலைச்‌ சிறைபிடிக்கலாம்‌. - மன 
சுதந்திரத்தை அல்ல” என்பதில்‌ உறுதியாக 
இருந்த விக்டர்‌, தாம்‌ சுதந்திரம்‌ பெற்று, 
Logotherapy-Wdwை மக்கள்‌ பலருக்குப்‌ 
போதித்து சேவை செய்வதாக அடிக்கடி 
இது அவருக்குப்‌ 
புத்துணர்வை அளித்தது. 

60 லட்சம்‌ யூதர்கள்‌ இம்முகாம்களில்‌ 


கனவு காண்பார்‌. 


மடிந்தனர்‌. விக்டர்‌ உடல்‌ தளர்ந்த நிலை 


யில்‌ 1945-ல்‌ ஜெர்மனி சரணடைந்த 


நமக்கான கடன்கள்‌! 
நமக்கு எவ்வளவோ கடன்கள்‌ உள்ளன! 
தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு, தாய்க்கு, 
தந்தைக்கு, மனைவிக்கு என்று 
இவர்களுக்கெல்லாம்‌ நாம்‌ கடன்‌ 
பட்டிருக்கிறோம்‌. தாய்‌ தந்தையருக்கான 
கடனைத்‌ தீர்க்காமல்‌ எந்தக்‌ காரியமும்‌ 
கைகூடாது.... பிள்ளைகளை வளர்த்து 
ஆளாக்க வேண்டும்‌. மனைவிக்கு உணவு, 
உடை தந்து காப்பாற்ற 
வேண்டும்‌. உங்கள்‌ 
காலத்திற்குப்‌ பிறகும்‌ 
அவள்‌ வாழ்வதற்கு 
ஏற்பாடு செய்ய 
வேண்டும்‌. 
3) - பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ 


A, 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
க த்‌ 


பத்துக்‌ கட்டளைகள்‌ 


1. எனக்கு முன்னால்‌ வேறு எந்தக்‌ கடவுளும்‌ 


3. கடவுளுடைய பெயர்‌ எதையும்‌ நீ ஏற்றுக்‌ கொண்டு 


4. 7-வது நாளைப்‌ புனிதமாக வைத்துக்‌ கொள்‌. 


9. உன்‌ அண்டை வீட்டாருக்கு எதிராக பொய்‌ 


10. எதற்கும்‌ ஆசைப்படாதே. 


போது விடுதலையானார்‌. மனம்‌ உறுதியாகவே 
இருந்தது. அவர்‌ குடும்பத்தினரில்‌ அவரது 

ஒரு தங்கையைத்‌ தவிர யாரும்‌ உயிருடன்‌ 
முகாமிலிருந்து திரும்பவில்லை. 


1946-ல்‌ தம்‌ மனோதத்துவக்‌ 
கொள்கையையும்‌ தம்‌ போர்க்கால 
அனுபவத்தையும்‌ விவரித்து “8௨5 


Search for meaning" என்ற புத்தகத்தை 9 
நாட்களில்‌ எழுதி முடித்தார்‌. 
ஆரம்பத்தில்‌ தன்‌ பெயரில்‌ புத்த 
கத்தை வெளியிடுவதற்குத்‌ தயங்கினார்‌. 
ஆனால்‌ “இந்தச்‌ சம்பவங்கள்‌ உண்மை 
என உலகம்‌ நம்ப தங்கள்‌ பெயரைப்‌ பதிவு 


செய்ய வேண்டும்‌ என நண்பர்கள்‌ 


கூறியதால்‌ முடிவில்‌ ஒத்துக்‌ கொண்டார்‌. 
இந்த அருமையான புத்தகம்‌ இன்று வரை 
1.2 கோடி பிரதிகள்‌ பல மொழிகளில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டு விற்பனையாகி உள்ளது என்பது 
ஒரு சாதனை. 

விக்டர்‌ தம்‌ டogotherapy சிகிச்சை முறையில்‌ இரண்டாம்‌ 
பலர்‌ மன நலன்‌ பெற 
விக்டரின்‌ 
அனுபவங்களின்‌ மீது அமைந்த கோட்பாட்டின்‌ நம்பகத்‌ 


உலகப்‌ போரினால்‌ பாதிக்கப்பட்‌ 


உதவினார்‌. அதே போரினால்‌ பாதிக்கப்பட்‌! 


தன்மையினால்‌ சுடர்விட்டுப்‌ புத்துணர்வை எழுப்பியது. 
பொறுப்புணர்வுடன்‌ பெரும்‌ சேவை புரிந்த விக்டர்‌ 
பிராங்கல்‌ சிறப்பான கருத்துகளில்‌ ஒன்று - “அமெரிக்கா 
வில்‌ விடுதலை தேவிக்குக்‌ கிழக்குக்‌ கடற்கரையில்‌ சிலை 
யிருப்பது போன்று மேற்கில்‌ பொறுப்புணர்வுக்கும்‌ ஒரு 
சிலை வேண்டும்‌. 
உரிமைகள்‌ இல்லை என சமுதாயம்‌ உணர வேண்டும்‌”. 


பொறுப்புணர்வு இல்லாவிட்டால்‌ 


இந்தக்‌ கருத்தை மேற்கோள்‌ காட்டி ஸ்ரீமத்‌ சுவாமி 
ரங்கநாதானந்தஜி மகராஜ்‌, “புதுதில்லி ராஜபாதையில்‌ மேற்‌ 
கண்ட இக்கருத்திற்கேற்ப, பொறுப்புணர்விற்கும்‌ உரிமைக்‌ 
கும்‌ சிலைகள்‌ அமைக்க வேண்டும்‌. அடிப்படை உரிமைகள்‌ 
போல பாரத சமுதாயத்திற்கான அடிப்படைக்‌ கடமைகளை 
யும்‌ பொறுப்பையும்‌ மக்கள்‌ உணர வேண்டும்‌” என்கிறார்‌. 

வாழ்வின்‌ உண்மையான குறிக்கோளைப்‌ புரிந்தறிந்து 
செயல்பட்டால்‌ மனநலம்‌ பெறுவோம்‌ என “தியாக - சீல்‌: 
பண்பிற்கு மேற்கத்திய மனஇயலை மடைமாற்றம்‌ செய்யத்‌ 
துவங்கிய விக்டர்‌ பிராங்கல்‌, தம்‌ தந்‌ைத கண்டெடுத்த 
போற்றுங்கள்‌; நீடு 
வாழ்வீர்கள்‌' என்பதற்கிணங்க ஒரு சிறப்பான புகழ்மிக்க 


இறைவாசகமான “பெற்றோரைப்‌ 
வாழ்க்கைச்‌ சுவட்டைப்‌ பதித்தார்‌. 
ஜெர்மன்‌ நாஜி முகாமிலிருந்து மீண்டு 92 வயது வரை 
சிறப்பான புகழுடன்‌ நீடுவாழ்ந்தார்‌. அவரது மனோதத்துவ 
சிகிச்சை முறை இன்றும்‌ பலருக்குப்‌ பயனளித்து 
வருகிறது. A 


> 


மாசி-பிப்ரவரி 2017 


்‌ இன 
125 
ப்‌ 


புலன்களை வென்றால்‌ மாமனிதன்‌ ஆகலாம்‌. இ. 


இலை எண்ணுவது வாழ்வின்‌ குறிக்கோளல்ல, கனி உண்பதே வாழ்வின்‌ குறிக்கோளாகும்‌. 


1S 
| 


வெற்றி தோல்வி மனிதன்‌ கைவசத்தில்‌ இல்லை. அதெல்லாம்‌ ஈசன்‌ செயல்‌. 


 முந்ராமகிருஷ்ணரின்‌ 


குருதேவர்‌ தம்‌ வாழ்க்கையிலேயே இதனை நமக்குக்‌ காட்டி அருளியுள்‌ 
ளார்‌. ஒருமுறை தங்கச்‌ சரிகையுடைய சால்வையணிந்து வெள்ளிக்‌ குழாயில்‌ 
புகை பிடிக்க எண்ணினார்‌. “நான்‌ அங்கியை அணிந்து கொண்டேன்‌. 
வெள்ளிக்‌ குழாயில்‌ பலவிதமாகப்‌ புகை பிடித்தேன்‌. சில சமயம்‌ 
தலையை மேலே தூக்கி, கீழே தாழ்த்தி புகை பிடித்தேன்‌. 


> “பிறகு எனக்குள்‌ சொல்லிக்‌ கொண்டேன்‌. “ஓ! 

க ee 3. மனமே, இதுதான்‌ வெள்ளிக்‌ குழாயில்‌ புகைப்பிடிப்பது” 
2 ர 2 > 2 என்று கூறி உடனே அதனைத்‌ துறந்தேன்‌. 

77 “தில நிமிடங்கள்‌ அங்கியை உடலில்‌ அணிந்திருந்‌ 

ட தேன்‌. “இதுதான்‌ விலையுயர்ந்த அங்கி. ஆனால்‌ இது 


மனிதனின்‌ ரஜஸ்‌ ஆசையைத்‌ தூண்டுகிறது” என்று கூறிக்‌ 
கொண்டேன்‌. பிறகு அதனை காலால்‌ மிதித்தேன்‌. இப்படி 
அ எனது எல்லா ரஜஸ்‌ ஆசைகளையும்‌ துறந்தேன்‌.” 


அ « or. நிறைவேறி 


்‌ க ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ தூய உள்ளத்தில்‌ ஏதேனும்‌ ஆசை 

வய எழுந்தால்‌ கண்களுக்குப்‌ புலப்படாத சக்தியி 

னால்‌ அது நிறைவேறிவிடும்‌. தன்னையே முற்றிலும்‌ 

A சார்ந்துள்ள தன்‌ தெய்விக மகனின்‌ விருப்பங்களை 

குருதேவர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ ஆசைகளைத்‌ அந்த தெய்விக அன்னை பூர்த்தி செய்கிறாள்‌ 
துறக்கும்படி மீண்டும்‌ மீண்டும்‌ நமக்கு வலி போலும்‌! 

யுறுத்துகிறார்‌: “ஆசைகள்‌ ஓட்டைகளைப்‌ போன்‌ குருதேவர்‌ கற்பித்தது போல்‌ யாராயினும்‌ 

றவை. நீங்கள்‌ ஜபமும்‌, தவமும்‌ பயிற்சி செய்யலாம்‌. உடல்‌, மனம்‌, சொல்லில்‌ எப்போதும்‌ 


ஆனால்‌ அவை ஆசை என்னும்‌ ஓட்டை வழியே உண்மையாக இருப்பின்‌ மனதில்‌ ஏற்படும்‌ 


மனம்‌ இயற்கையாக இறைவனை நோக்கிச்‌ செல்லும்‌. நிலை ஏற்படும்‌. 
“குழந்தை தனது விளையாட்டுப்‌ பொம்மைகளுடன்‌ உலகியல்‌ பேச்சுக்கள்‌ குருதேவருக்‌ 
ஆனந்தமாகக்‌ களிக்கும்போது இனிப்புப்‌ குக்‌ கடும்‌ வேதனை அளித்தன. தமது 


பண்டங்களாலோ, மற்ற எவற்றாலோ அதைத்‌ திசை திருப்ப ஆன்மிகச்‌ செல்வத்தைப்‌ பெறும்‌ தூய 
இயலாது. ஆனால்‌ தாயின்‌ மடிக்காகக்‌ குழந்தை ஏங்கி மனம்‌ கொண்டவர்களின்‌ 
அழும்போது இனிப்புகளிலோ பொம்மையிலோ விருப்பம்‌ அருகாமையை அவர்‌ விரும்பினார்‌. 
கொள்ளாது. தாயும்‌ ஓடோடி வருவாள்‌. ர சர ர பரு அவர்களைத்‌ 
“சிறிது காலம்‌ தோன்றி மறையும்‌ உலக இன்பத்தை ஒருவன்‌ தன்னிடம்‌ கொண்டு வருமாறு 
துறக்கும்போதுதான்‌ கடவுளின்‌ மீதான அன்பு ஜுவாலை பிரார்த்தித்தார்‌. இந்த மன ஏக்கம்‌ 


அவனது இதயத்தில்‌ மூண்டெழும்‌.'” உண்டான சிறிது காலத்திலேயே 
ஆசைகளால்‌ மனம்‌ சஞ்சலிக்கக்‌ கூடாது என்று குருதேவர்‌ பக்தர்கள்‌ அவரை நாடி வர 
கூறியிருந்தாலும்‌ அவருக்கே சில ஆசைகள்‌ இருந்தன. ஆரம்பித்தார்கள்‌. 
சில ஆசைகள்‌ நிறைவேறின, சிலவற்றைத்‌ துறந்தார்‌, மற்றும்‌ பஞ்சவடியில்‌ ஒரு துளசிச்‌ 


சிலவற்றில்‌ மனதை வைத்தார்‌. ஆனால்‌ அவை யாவும்‌ செடியை நட்ட குருதேவர்‌ 
இனிமையானவை: கள்ளங்கபடமற்றவை. அதைச்‌ சுற்றி மூங்கில்‌ வேலி 
3 mA ்‌ ண்‌ ச தாள்‌, அமைக்க எண்ணம்‌ கொண் 
ஸீ மும்‌ வியன்‌ <2 H த டார்‌. சில தினங்களிலேயே 
கருணை வடிவான இறைவன்‌ மனிதனின்‌ பலவீனத்தை 

அறிவார்‌. ஒரே சமயத்தில்‌ அனைத்தையும்‌ துறந்துவிட முடியாது 
என்பதையும்‌ அவர்‌ அறிவார்‌. அதனால்‌ இந்தச்‌ சலுகையை 
அளித்துள்ளார்‌. மனம்‌ ஏங்கும்‌ சில சிறிய ஆசைகளை 
ஒன்றிரண்டுமுறை நிறைவேற்றிக்‌ கொள்ளலாம்‌. பிறகு அதனைப்‌ 

பற்றிப்‌ பகுத்தறிந்து துறத்தல்‌ வேண்டும்‌. __ 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ ( 
ட்ட 


கங்கையின்‌ நீரோட்டத்தில்‌ 
மூங்கில்களும்‌ கயிறும்‌ பஞ்ச 
வடிக்கு முன்பாக ஒதுங்கின. 
ஆச்சரியம்‌! அத்துடன்‌ ஒரு 
கத்தியும்‌ வந்தது. 


மாசி-பிப்ரவரி 2017 


ஆசைகள்‌ 


கடவுளிடத்தில்‌ உண்மையான 

அன்பு கொண்ட ஒரு சிறுவன்‌ தன்னுடன்‌ 
எப்போதும்‌ இருக்க வேண்டும்‌ என்று மிகவும்‌ 
ஏங்கினார்‌ குருதேவர்‌. இந்த ஆசை பின்பு 
ராக்கால்‌ தட்சிணேஸ்வரம்‌ வந்தபோது 
நிறைவேறியது. குருதேவர்‌ கேட்க விரும்பிய 
சண்டி பாராயணம்‌ சம்பு மற்றும்‌ ராஜ்நாராயணனால்‌ 


நிறைவேறியது. 


நீர்‌ 


அவரது மனம்‌ எப்போதும்‌ 
ஒன்றியிருந்தது. 
அருந்துவேன்‌, 
வேன்‌' என்று சிறு சிறு ஆசைகளைக்‌ கொண்டு 


0 202 701 


உடம்பு நிலைக்காது. ஆகவே துன்பத்தில்‌ துவள்பவர்களிடம்‌ 

கொண்ட அளப்பரிய கருணையினால்‌ எல்லா ஆசை 

களையும்‌ தான்‌ துறக்க வேண்டாம்‌ என்று அன்னையிடம்‌ 
பிரார்த்தனை செய்து கொண்டார்‌ குருதேவர்‌. 


பரம்பொருளிடம்‌ 
ஆனாலும்‌ உலக நன்மைக்காக, “நான்‌ 


சிறிது இனிப்பு சாப்பிடு 


மனதைச்‌ சாதாரண நிலையில்‌ வைத்திருந்தார்‌. 


கோயிலுக்கு வரும்‌ பக்தர்களுக்கும்‌, ர ர ர ர ட 
சாதுக்களுக்கும்‌ உணவளிக்க விரும்பினார்‌ குருதேவர்‌. 2256 க... ஒர அவைன 
யிடம்‌ வரும்‌ பக்தர்களின்‌ விருப்பங்களை 


ஆகவே, “அம்மா, இது எப்படி நிறைவேறும்‌? ஒரு 
செல்வந்தரை என்‌ அருகில்‌ இருக்கும்படிச்‌ செய்‌' என்று 
பிரார்த்தித்தார்‌. இது 
நிறைவேறியது என்பதை நாம்‌ அறிவோம்‌. 


பின்னர்‌ மதுர்பாபுவினால்‌ 


நிறைவேற்றும்படி அவளிடம்‌ 
கொண்டார்‌. ஏன்‌ அப்படி பிரார்த்தித்தார்‌? 


பக்தர்களிடம்‌ 


வேண்டிக்‌ 


கொண்ட அளவிட 


ஆ! என்னவோர்‌ இனிமையான, உயர்ந்த ஆசைகள்‌ முடியாத அன்பினால்தான்‌. குருதேவர்‌ 


ஆனந்தமயமான தன்‌ குழந்தையின்‌ விருப்பங்களை அந்தக்‌ 


ஆசை என்று குறிப்பிடுவது 


பக்தியும்‌, 


கருணை உள்ளம்‌ கொண்ட அன்னை அளவில்லாமல்‌ ஞானமுமே ஆகும்‌. இறைவன்‌ கல்பதரு. 


நிறைவேற்றுகறொளே! 


வேண்டிய 


வரங்களை அளிப்பவர்‌. 


“அம்மா, நான்‌ பக்தர்களின்‌ சக்ரவர்த்தியாக இருக்க ஆனால்‌ ஆன்மிக அனுபவத்தை அடைய 


வேண்டும்‌. என்னை வறண்ட சாதுவாக ஆக்கிவிடாதே” என்று 
பிரார்த்தித்தார்‌. அதன்படி குருதேவரையே 
அனைத்துமாகவும்‌ கருணை கொண்ட குருவாகவும்‌ கண்டனர்‌. 


பக்தர்கள்‌ 


குருதேவர்‌ எவ்வளவு வேடிக்கை குணம்‌ கொண்டவராக 
இருந்தார்‌! அவர்‌ இளவயது பக்தர்களுடன்‌ வேடிக்கை விநோதங்‌ 
கள்‌ செய்து அவர்களை நெருங்கிய நண்பர்களைப்‌ போல்‌ 
நடத்தினார்‌. அவரது அறையில்‌ ஆனந்தச்‌ சந்தையைப்‌ போல்‌ 
சிரிப்பொலி எழுந்த வண்ணம்‌ இருக்கும்‌. 


லை 
குருதேவர்‌ தமது மனதில்‌ எழுந்த ரஜஸ்‌ ஆசைகளைத்‌ 
துறந்ததைக்‌ கண்டோம்‌. மற்ற ஆசைகளும்‌ அவருக்கு நிறை 
வேறின. இருந்தாலும்‌ ஒரு சில ஆசைகள்‌ அவரிடம்‌ இருந்தன. 
ஒருமுறை இரண்டு துறவிகள்‌ அவரிடம்‌ உரையாடும்‌ 
போது அவர்கள்‌, ““உங்களது ஜபம்‌- 
தியானம்‌ பலனை எதிர்பாராமல்‌ 
ட . நடக்கிறதா?” என்று கேட்டனர்‌. 
ஆசைகளற்ற 
' நிலையை உபதேசிக்கிறது. ஆனால்‌ 


“பகவத்‌ கதை 
என்னால்‌ எல்லா விருப்பங்களையும்‌ 
- துறக்க 
அவர்களிடம்‌ குருதேவர்‌ கூறினார்‌. 


முடியவில்லை” என்று 


“எனக்கு பக்தி நிலையிலும்‌, 


ஆசைகளற்ற 
டும்‌. ஆசைகளைத்‌ துறக்க முடியா 
விட்டால்‌, இறைவனை நேசிப்பதில்‌ 


வேண்‌ 


நிலை 


விருப்பம்‌ கொள்ள வேண்டும்‌. 
இறைவன்‌ 
“இறைவனின்‌ உறைவிடம்‌ எல்லா 
ஆசைகளும்‌ நிறைவேறும்‌ இடம்‌”. 
இறைவன்‌ நமக்காகக்‌ காத்துக்‌ 
நித்திய 
தெய்வீகப்‌ 
அனைத்தையும்‌ 
திறந்தும்‌ வைத்துள்ளார்‌. அவற்றை 
நாம்‌ கேட்போம்‌ என்று 


பூர்ண காமா. 


கொண்டிருக்கிறார்‌. 
நிலையைக்‌ காட்ட, 


பொக்கிஷங்கள்‌ 


எதிர்பார்க்கிறார்‌. ஆகவே உலகின்‌ 
அற்ப 
போராட வேண்டுமா? 
சிறிது கால இன்பத்திற்காக இந்த 
உலகைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்க 
சக்ரவர்த்திகளுக்குச்‌ 
இறைவனிடம்‌ 


விஷயங்களுக்காக நாம்‌ 


வேண்டுமா? 
சக்ரவர்த்தியான 
சென்று பூசணிக்காய்‌ கேட்பது 


முட்டாள்தனம்‌ அல்லவா? 


இறைவனை நேசிப்பதிலும்‌, எனவே பகவான்‌ அளிக்கும்‌ 

பக்தர்களுடன்‌ இருப்பதி அமரத்துவத்தை, அன்பு, ஞானம்‌, 

லும்‌ ஆசை உண்டு” என்றார்‌. பக்தி, சாந்தி போன்றவற்றிற்காக 
ஆசை இல்லை ஆசைகொள்வோம்‌. 

யெனில்‌ தமிழாக்கம்‌ : ராஜராஜேஸ்வரி 


இந்த 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
தணட பத ட ட அ க டவல 


மாசி-பிப்ரவரி 2017 


டு 


ஏழைகள்‌ மற்றும்‌ திக்கற்றவர்களின்‌ பக்தி இறைவனுக்குப்‌ பிரியமானது. 


.. திரு.முரளி கிருஷ்ணா 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ நடத்திய 14-வது இளைஞர்‌ 
தினப்‌ போட்டியின்‌ பரிசளிப்பு விழா, ஸ்ரீராமகிருஷ்ண 


மடம்‌ விவேகானந்தர்‌ நூற்றாண்டு அரங்கத்தில்‌ 
12.01.2017 அன்று நடைபெற்றது. 

அன்று காலை 9.45 க்கு சென்னை விவேகானந்த 
கல்லூரி மாணவர்களின்‌ பஜனையுடன்‌ விழா தொடங்‌ 
கியது. விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்றுப்‌ 


பேசிய உத்தீஷ்‌ குமார்‌, இந்த ஆண்டு தேசிய இளைஞர்‌ 


ஆயிரமாவது ஆண்டு காணும்‌ ஸ்ரீராமானுஜ 
ரின்‌ வாழ்க்கையில்‌ உள்ள ஒற்றுமைகளை 
ஆழ்ந்து விளக்கினார்‌. ஏழை எளியவர்‌ 
களுக்கு இந்த இரு மகாபுருஷர்களும்‌ 
சேவையாற்றியதை விளக்கினார்‌. 

அடுத்து சிறப்புரை நிகழ்த்திய மெட்ராஸ்‌ 
உயர்‌ நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்‌ 
இரு.த.ராமலிங்கம்‌ சுவாமி விவேகானந்தர்‌ 
வழியில்‌ எவ்வாறு தன்னம்பிக்கை பெற்று 
பிரச்னைகளைச்‌ சமாளிப்பது, மகிழ்ச்சி 
யுடன்‌ சேவை செய்வது ஆகியவற்றை 
சுவை பட வலியுறுத்தினார்‌. 

ஆசியுரை சென்னை 
ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ தலைவர்‌ ஸ்ரீமத்‌ 
சுவாமி கெளதமானந்தர்‌ 32 ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ எவ்வாறு பல்வேறு மாநிலப்‌ 
பிரதிநிதிகளும்‌ ஒற்றுமையுடன்‌ சுவாமி 
விவேகானந்தரின்‌ பிறந்த தினத்தை தேசிய 
இளைஞர்‌ தினமாகத்‌ தேர்ந்தெடுத்தனர்‌ 
என்பதை விவரித்து, வாழ்க்கையில்‌ தாமும்‌ 


நல்கிய 


தேசிய இளைஞர்‌ தினம்‌ போட்டி 2017 


தினப்‌ 
எப்படி வெற்றிகர 
நடத்தப்பட்டது 
என்பதை விரிவாக எடுத்துரைத்தார்‌. 

ஆர்‌.சரத்குமார்‌, பி.நதியா, என்‌.மதுமிதா, வி.பிரிய 
தர்ஷினி ஆகிய பரிசு பெற்ற மாணவர்கள்‌ போட்டியில்‌ 
கலந்துகொண்டதால்‌ தங்களிடம்‌ 


மாக 


ஏற்பட்ட நல்ல 
மாற்றங்களான தொண்டு மனப்‌ பான்மை, தேச பக்தி 
ஆகியவற்றை 
பகிர்ந்து கொண்டனர்‌. 
அடுத்து சிறப்பு விருந்தினர்‌ 
திரு. ). முரளி கிருஷ்ணா - பொது 
1! மேலாளர்‌, BSNL (8 & M - CFA) 
அவர்கள்‌ தமது 
| விவேகானந்தரின்‌ வாழ்வையும்‌ 


அவையோருடன்‌ 


உரையில்‌ 


| 


$= i ex சல்‌ 

Wie 

mM டி பு p 
si ச்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
அவம்‌ வதும்‌ 


கீ பரிசளிப்புவிழா 


| | 


ஈதி உயர்ந்து தமது நாட்‌ 


டையும்‌ உயர்த்தும்படி 
ஆசிர்வதித்து பரிசு பெற்ற 
மாணவர்களுக்கு நூல்கள்‌, சான்றிதழ்‌, 
ரொக்கப்‌ பரிசு ஆகியவற்றை அளித்துச்‌ 
சிறப்பித்தார்‌. 

விழாவில்‌ பக்தர்கள்‌ மற்றும்‌ 700-க்கும்‌ 
மேற்பட்ட மாணவ-மாணவிகள்‌ உற்சாகத்‌ 


துடன்‌ கலந்து 


கொண்டனர்‌. 

மடத்தின்‌ பக்தர்‌ £ 
இரு. லோக்குமார்‌ 
அவர்களின்‌ நன்றி 
யுரையுடன்‌ விழா 
நிறைவெய்தியது. ** 


1 | 
| 
i 
{ 
{ 


திரு.த.ராமலிங்கம்‌ 


துக்ஷபிரஜாபதி நடத்தும்‌ 
மிகப்‌ பெரிய யாகம்‌. ரிஷிகளும்‌ 
இந்திராதி தேவர்களும்‌ 
கிறார்கள்‌. அழைப்பில்லை என்றா 


கூடியிருக்‌ பராண ழும்‌ CY 


செய்தியும்‌ | 
சாலைக்கு வருகிறாள்‌. தன்‌ மகளின்‌ ௩௨ 4 
விரும்பாத தக்ஷன்‌, - 


“மயானத்தில்‌ வசிக்கும்‌ அமங்கலமான 
இங்கு 


லும்‌ தக்ஷனின்‌ மகள்‌ சதிதேவி, யாக 
வருகையை 


சிவனின்‌ மனைவியான உன்னை யார்‌ 
அழைத்தது? 

“நீ வந்ததே இந்த யாகத்திற்கு அமங்கலம்‌. பூப்‌ 
போன்ற உன்னை அந்தப்‌ பிச்சாண்டிக்குத்‌ திருமணம்‌ 
செய்து கொடுத்தேனே அதற்குப்‌ பரிகாரம்தான்‌ இந்த 
யாகம்‌. மனிதக்‌ கபாலங்களை மாலையாக அணிந்து, 
திருவோடும்‌ திரிசூலமும்‌ 
பேயாட்ட மாடித்‌ திரியும்‌ உன்‌ கணவனிடமே திரும்பிச்‌ 


ஏந்தி, பிசாசுகளுடன்‌ 


செல்‌” என்று அவளைக்‌ கடிந்து கொள்கிறான்‌. 
யாகத்தியைப்‌ போன்று தக்ஷனின்‌ கர்வம்‌ வளர்ந்து 


இருக்கிறது. தக்ஷனின்‌ அறியாமையை 
உணர்ந்த உலக அன்னை சதிதேவி அவன்‌ மீது கருணை 


கொண்டே 


கொண்டு பகவான்‌ சிவனின்‌ பெருமைகளை எடுத்துக்‌ 
கூறுகிறாள்‌. 

“எவருடைய மங்களமான நாமத்தை எல்லா 
வேதங்களும்‌ கொண்டாடுகின்றனவோ, “குறைவில்லா 
நிறைவே, கோதில்லா அமுதே” என்று எவருடைய 
திருவடிகளை மகான்கள்‌ கொண்டாடுகின்றார்களோ, 
“திவ சிவ” என்று எவருடைய மங்கள நாமத்தைக்‌ கூறி 
பிறவிப்‌ ஜீவர்களும்‌ 
கடக்கின்றார்களோ அவரைப்‌ பற்றி உங்களுக்கென்ன 
தெரியும்‌ தந்தையே? 

“அழிந்து போகும்‌ இந்த உடலையே நான்‌ என்று 
நினைத்து வாழும்‌ உங்களால்‌, சவத்தைச்‌ சிவமாக்கும்‌ 
அந்த மங்கள மூர்த்தியை எப்படிப்‌ புரிந்து 
கொள்ள முடியும்‌? 


பெருங்கடலை எல்லா 


“உலகில்‌ உள்ள 


இறுதியில்‌ 


உண்மையை உணர்த்தவே, உடல்‌ 


அனைத்தும்‌ 
சாம்பலாகும்‌ என்ற 


முழுவதும்‌ சாம்பல்‌ பூசி, உயிர்‌ 
களின்‌ மேல்‌ கொண்ட அளவற்ற 


அன்பினாலேயே பகவான்‌ 
சிவன்‌ மயானத்தில்‌ வாசம்‌ 
செய்கின்றார்‌. 


“இந்த சிருஷ்டியில்‌ பிறந்த 
எல்லா உயிர்களும்‌ இறுதியில்‌ 
வந்து சேரவேண்டிய ஒரே இடம்‌ 
மயான பூமி. அது உயர்ந்தவர்‌- 


தாழ்ந்தவர்‌, ஏழை - பணக்காரர்‌, 
படித்தவர்‌ - பாமரர்‌ என்று எந்த 
வேறுபாடும்‌ இல்லாத சமதர்மத்தைக்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


கொண்டாடும்‌ இடம்‌. 

“இறந்த ஜீவனை மயானத்தில்‌ கொண்டு 
வந்து அவனுடைய உற்றார்கள்‌ தீக்கிரையாக்‌ 
கும்போது அந்த ஜீவனுக்கு உற்ற துணைவன்‌ 
யார்‌ தெரியுமா உங்களுக்கு? 


66 


அவர்‌ அன்பிற்கும்‌ உண்டோ 
அடைக்குந்தாழ்‌? வாழும்போது தன்னை நாடி 
வராமல்‌ பாபச்‌ செயல்கள்‌ புரிந்து இறுதியில்‌ 
எமனுக்கு இரையாகும்‌ இந்த 
மயானத்திலாவது சந்திக்கலாமே என்று அங்கு 


ஜீவர்களை 


காத்துக்‌ கொண்டிருக்கும்‌ அன்பின்‌ உருவம்‌ 
சிவனே. 

“மூன்று குணங்களுக்கு அடிமையாக 
வாழும்‌ ஜீவர்களின்‌ வினைகளைத்‌ திரிசூலத்தி 
னால்‌ அழித்து, முக்தியைக்‌ கொடுத்ததினால்‌ 
ஆனந்தத்‌ தாண்டவம்‌ புரியும்‌ அவருடைய 
திருவடிகளைப்‌ பற்றி, இனியாவது 
கடைத்தேற வழிகாண்பாய்‌”” என்றாள்‌, என்பது 
புராணம்‌. 

சிவபெருமான்‌ வசித்து, 


ஜீவர்களின்‌ கர்ம வினைகளைப்‌ போக்கும்‌ 


மயானத்தில்‌ 


இந்த உண்மையை பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ 
காசி 
“மணிகர்ணிகா படித்துறையில்‌ கண்கூடாகப்‌ 


தன்னுடைய யாத்திரையின்போது 
பார்த்துப்‌ பரவசமடைந்தார்‌ என்பது வரலாறு. 
ஜீவர்களின்மேல்‌ தான்‌ கொண்ட அன்பி 
னால்‌ அவர்களை பிறப்பு-இறப்பிலிருந்து 
விடுவித்து, அமரர்களாக்கத்‌ தன்‌ உருவத்‌ 
தையே அலங்கோலப்படுத்திக்‌ 
கொண்டு காத்துக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ அந்த அன்பு மூர்த்தியிடம்‌ 
பாவிகள்‌ சரணடைய 
மாட்டார்கள்‌. ஆனால்‌ பாவங்‌ 
களும்‌ வினைகளும்‌ அழிவ 
தற்கு அவன்‌ மங்கல திரு 
நாமத்தைக்‌ கூறினாலே 
போதும்‌. அதனால்‌ சிவகதி 
அடைவோம்‌” என்கிறார்‌ 
திருமூலர்‌. 
சிவ, சிவ என்கிலர்‌ தீவினை 
யாளர்‌, 
சிவ சிவ என்றிட தீவினை 
மாளும்‌ 
சிவசிவ என்றிட தேவருமாவர்‌ 
சிவ சிவ என்னச்‌ சிவகதிதானே” 


மாசி-பிப்ரவரி 2017 $* 
[உட — - - _ 


ப்‌ 
னன்‌ பம்‌ - ற்கும்‌ ௨ உண்டோ? 
டைக்கு! LE (4 


பக்தன்‌ எந்த உருவத்தை நேசிக்கிறானோ அந்த உருவத்தில்‌ இறைவன்‌ காட்சியளிக்கிறார்‌. 


அகங்காரம்‌ இருக்கும்‌ வரையில்‌. 
ஞானமும்‌ முக்தியும்‌ கைகூடா. 
ஜனனமும்‌ மரணமும்‌ நீங்கா. அகங்காரம்‌ 
மறைந்து தெய்வீகத்தில்‌ ஐக்கியமானதும்‌ 
முக்தி உண்டாகும்‌... 


- பக £ ஸ்ரீராம: 


ரு 1 ॥ 


ன ன... ்‌ 

(Manufacturers of Active Pharmaceutic 

| நக த | இ த » ்‌ ல்‌ ச 
Ingredients and Intermediates) 


Regd. Off. & Fact. : Plot No.88 & 89, Phase - IT, Sipcot Industrial Complex, 
Ranipet - 632 403, Tamil Nadu. Phone : 04172 - 244820, 651507, 
Tele Fax : 04172 - 244820 E-mail : rao@svisslabss.net Web Site : www.svisslabss.net 


(Regd.) 


நெ.16/54, கிழக்குமாட வீதி, திருவான்மியூர்‌, சென்னை -41. 
ஆபீஸ்‌ போன்‌: 044 - 24451270, செல்‌ : 94449 80270, 81229 96045 


A 
முநீதிருப்பதி எவங்கடேஸ்வர ஸ்வாமி திருவருளால்‌ 24 வருடங்கள்‌ அனுபவத்துடன்‌ வழிநடத்தும்‌ வடருந்திய யாத்திரை | 
2017 விந்தியவாசினி, சீ தாமசி £- மஹா சிவரா; யா; பபர்‌ ஒன்‌ 11,000/- 


ப] 
ர்வ 
ரல 


இட E ட * 


12.3.2017 


23.3.2017 
4 | 8.4.2017 
16.4.2017 த புதி, தாம்‌, க ட்மாக டு, ப ப தர்‌, கண்வ A 
க கதக்‌ க்கிக்‌ க கண கை கண அன்‌ ததை கனத. 


14.5,2017 | த நல்க பதக கோட்ட தத்‌ ற்‌ , குருவாயூர்‌, திருச்சூர்‌ 
5,6.2017 


23.6.2017 


ங்களுக்கு நீர்வாக்‌: K.ரரு “வயைலக்ஹம்‌” யாத்ரா சர்விஸ்‌ போன 99628 2222 


மேலும்‌ விவ, 


்‌ 


மாசி-பிப்ரவரி 2017 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
அங்கதம்‌ அல ம்க்கும்‌. படக்க 


(அ) அப்யாச யோகத்தால்‌, (ஆ) அவரது திருநாமத்தையும்‌ 
மகிமையையும்‌ பாடுவதால்‌, (இ) ஞான மார்க்கத்தால்‌. 


1.ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ பயன்படுத்திய 12 | 9. முதலில்‌ ச பிற்கு ப 
ஆங்கிலச்‌ சொற்களில்‌ பலமுறை கூறியது (அ) இறைவன்‌ - உலகம்‌, (ஆ) குரு - கடவுள்‌, (இ) உலகம்‌ 
எது? | - இறைவன்‌ 


(அ) ப்ளீஸ்‌, (ஆ) தேங்க்யூ, (இ) கமான்‌. | 10.குருதேவர்‌ ராமின்‌ தோட்டத்தில்‌ ஒரு வேதாந்த 


2.இல்லறைத்தார்க்கு ந, மு வாதியான சாதுவுடன்‌ எந்த மொழியில்‌ பேசினார்‌ ? 
மிகவும்‌ நல்லது. | | (அ) சமஸ்கிருதம்‌, (ஆ) வங்காளம்‌, (இ) இந்தி 

(அ) நாயக - நாயகி, (ஆ) எஜமான்‌ - \\ 11.யார்‌ ___ துறந்திருக்கிறாரோ அவர்‌ அதிகம்‌ 
சேவகன்‌, (இ) தாய்‌ - சேய்‌ | \ முன்னேறியிருக்கறார்‌. 

3. பரவச பக்தி என்றால்‌ ---------_ என்பது | | (அ) பணத்தை, (ஆ) போகத்தை, (இ) இல்லறத்தை. 
பொருள்‌. | 12. “நங்டா£ என்று ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ குறிப்பிடும்‌ 


(அ) இறைவனைப்‌ போற்றிப்‌ பாடுவது, (ஆ) | | குரு யார்‌ ? 
கோயில்களில்‌ தொண்டாற்றுவது, (இ) இறைவனை | | (அ) பைரவி பிராம்மணி, (ஆ) தோதாபுரி, (இ) 
நேசிப்பது. | சச்சிதானந்தம்‌. 


4.இறைவன்தான்‌ கர்த்தா, மனிதர்கள்‌ கருவி | | 13.அனுமனுக்கு ராமனிடம்‌ பற்று, கோபிய 
மட்டுமே. அதே வேளையில்‌ கர்மபலன்‌ இருப்ப |. | ருக்கு கோபாலனிடம்‌ பற்று, ஒரு பெண்ணுக்குத்‌ 
தும்‌ நிச்சயமான உண்மை. பாவம்‌ செய்தால்‌ அதன்‌ | | தன்‌ கணவனிடமுள்ள பற்று ஆகியவற்றை எதன்‌ 
பலனை அனுபவித்தேயாக வேண்டும்‌. ஆனால்‌, | \ உதாரணமாக குருதேவர்‌ குறிப்பிடுகிறார்‌? 


2 _ பாவம்‌ செய்ய முடியாது. | | (அ) வாத்சல்யம்‌, (ஆ) தாஸ்யம்‌, (இ) நிஷ்டை 
(அ) இறைக்‌ காட்சி பெற்றவனால்‌, (ஆ) பக்தனால்‌, | 14. “நான்‌ பக்தர்களுடைய பாததூசியின்‌ 
(இ) கடவுளை நம்புபவனால்‌. | | தூசி' என்று கேதாரிடம்‌ கூறியது யார்‌? 
5. யார்‌ பிரம்மமோ அவரையே ---------- என்று | | (அ) தயானந்த சரஸ்வதி, (ஆ) ஸ்ரீராமகிருஷ்‌ 
அழைக்கிறோம்‌. | | ணர்‌, (இ) விஜயகிருஷ்ண கோஸ்வாமி 
(அ) கடவுள்‌, (ஆ) தேவன்‌, (இ) தேவி. | ட்ரீ சக்டிட்டு ஏட ௯-பூ்‌ 
6. பற்றின்றி வேலை செய்தால்‌ -------- ஏற்படும்‌. | | டு டட டட EE ஒடும்‌ டட மு 
(அ) இறைவனிடம்‌ அன்பு, (ஆ) சொர்க்க பிராப்தி, (இ) | | 48 எ 7 6 2 | : பல TOO 


பெரும்‌ புண்ணியம்‌. 


| இ: ம்ப தப்ப ட்ப 


| * அன்பு சந்தாதாரர்களான நீங்கள்‌ உரிய 
காலத்தில்‌ உங்களின்‌ சந்தாவைப்‌ புதுப்பித்து, 
| விஜயம்‌ தொடர்ந்து உங்களுக்குச்‌ சேவையாற்றிட 
உதவுங்கள்‌. 
| *முகவரியின்‌ முதல்‌ வரியில்‌ உள்ள எண்ணானது 
| (RV என்று தொடங்குவது) உங்களின்‌ விஜயம்‌ 
| | இதழின்‌ சந்தா எண்‌ ஆகும்‌. அந்த எண்ணைத்‌ 
| தங்களது எல்லாக்‌ கடிதங்களிலும்‌ குறிப்பிடவும்‌. 
பிரதி வாரம்‌ | | % இரு வாரங்களுக்குப்‌ பிறகும்‌ இதழ்‌ 
| கிடைக்காவிடில்‌, எங்களிடமிருந்து மாற்று 
| இதழ்‌ பெறலாம்‌. இதழ்‌ கிடைக்காதது குறித்து 
ஒரு மாதம்‌ அல்லது அதற்கு மேல்‌ வரும்‌ 
புகார்கள்‌ (வெளி நாட்டுச்‌ சந்தாதாரர்கள்‌ 2 


7.தர்மம்‌ - அதர்மம்‌, சுத்தம்‌ - அசுத்தம்‌, பாவம்‌ - | 
புண்ணியம்‌ என அனைத்தையும்‌ தேவியிடம்‌ சமர்ப்பித்த | 
குருதேவர்‌ அவளிடம்‌ _ வேண்டினார்‌. | 

(அ) சுத்த பக்தியையே, (ஆ) ஞானத்தையே, (இ) | 
மோட்சத்தையே. | 


8.இறையருள்‌ எப்படிக்‌ கிடைக்கும்‌ ? | 


ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அமுதமொழிகளிலிருந்து, 
ஞாயிற்றுக்கிழமை, 10 கேள்விகள்‌ htps:/ /imedia.chennaimath.org என்ற | 
! இணையத்தில்‌ கேட்கப்படும்‌. அதற்கான பதில்களை இணையத்திலேயே . 
| நீங்கள்‌ வழங்கலாம்‌. அமுதமொழிகளில்‌ உங்களுக்குள்ள பரிச்சயத்தையும்‌ 
பக்தியையும்‌ வளர்த்துக்‌ கொள்வதற்கு இது நிச்சயம்‌ உதவும்‌. 
தொடர்ச்சியாக 12 வாரங்கள்‌ இந்தத்‌ தேர்வுகளில்‌ கலந்து கொள்பவர்‌ 


| ஏற்றுக்‌ கொள்ளப்பட மாட்டாது. 
। களுக்குச்‌ சிறந்த நூல்கள்‌ பரிசாக வழங்கப்படும்‌. - மேலாளர்‌ 


தொடர்புக்கு 0:044- 24621110. Extn : 215 


ட ட 
எச்ச 


அமுதமொழிகளிலிருந்து ஆ 


இறைவன்‌ பக்தவத்சலர்‌. கன்றைத்‌ தேடி ஓடும்‌ தாய்ப்பசுவைப்‌ போல்‌ பக்தர்களிடம்‌ ஓடுகிறார்‌. 


மாதத்திற்கு மேல்‌ தெரிவிக்கும்‌ புகார்கள்‌) |. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
அ ட வப கு 


ரநீசாரதுா அணஸ்றமம்‌ 


ஸ்ரீ சாரகா சேவாலயா 


விவேகானந்த நகர்‌, திருச்சி - சென்னை தேசிய நெடுஞ்சாலை, 
புதிய எடைக்கல்‌, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம்‌ மாவட்டம்‌ - 606 107. 
போன்‌: 89030 06955 செல்‌ : 94431 21452 
இணையத்தளம்‌: ஙWW.Srisaradaashram.org e-mail : ashram@srisaradaashram.org 


கிராமப்புற ஏழைச்‌ சிறுமிகளுக்கான ஓர்‌ அன்பாலயம்‌ 


பேரன்புடையீர்‌! வணக்கம்‌. 
நமது ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌ கடந்த சில வருடங்களாக 
“ஸரீசாரகா சேவாலயா” என்ற இலவச விடுதியை 
கிராமச்‌ சிறுமிகளுக்கான ஓர்‌ அன்பு இல்லமாக நடத்தி 
வருகிறது. குக்கிராமத்தில்‌ வசிக்கும்‌ வசதியற்ற மிக 
கண ஏழ்மையான 150 கிராமச்‌ சிறுமிகள்‌ சேவாலயத்தில்‌ 
3 $ ஆ குங்கி, கல்வி பயின்று வருகின்றனர்‌. 
டி கிராமத்துச்‌ சிறுமிகள்‌ பல்வேறு வேலைகளில்‌ ஈடுபட 
வேண்டிய கட்டாயச்‌ சூழ்நிலையில்‌... படிப்பென்பது பகற்‌ 
கனவாய்‌ ஆகிவிடுகிறது. 
இதற்கு ஒரு விடிவெள்ளியாக ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌ பலரும்‌ தயங்குகிற கிராமப்புறச்‌ சிறுமியர்‌ கல்விப்‌ 
பணியில்‌ தன்னை அர்ப்பணித்துக்‌ கொண்டுள்ளது. 
உதவும்‌ உத்தம மனம்‌ கொண்டோர்‌, கீழ்க்கண்ட வகைகளில்‌ தங்கள்‌ நல்ல உணர்வுகளை உதவிகளாக 
மாற்றி அளிக்கலாம்‌! 


50 சிறுமிகளுக்கு | 75 சிறுமிகளுக்கு 100 சிறுமிகளுக்கு | 150 சிறுமிகளுக்கு 
| காலைச்‌ சிற்றுண்டி ரூ. 450/- ரூ. 675/- ரூ. 900/-| ரூ.1,350/- | ஒரு சிறுமிக்கு ஓராண்டு கல்வி உதவி ரூ. 1,400/- 
ஒரு சிறுமிக்கு ஓராண்டு பராமரிப்புச்‌ 

செலவு ( உணவு, உடை, கல்வி] ரூ. 15,000/- 

| இரவு உணவு ரூ. 600/- ரூ. 900/- ரூ.1,200/-| ரூ. 1,800/- | சேவாலயம்‌ ஒரு மாதப்‌ பராமரிப்புச்‌ செலவு ரூ.85,000/- | 
| ஒரு நாள்‌ உணவு | ரூ. 1,950/- | ரூ. 2,925/- ரூ. 3,900/-| ரூ. 5,850 /- | ஒரு சிறுமியின்‌ ஒரு வருட மருத்துவச்‌ செலவு ரூ. 500/- | 
(ஏரு மாத உணவு | ரூ. 58,500/- | ரூ. 87,750/- | ரூ. 117,000/-- ரூ. 1,75,500/- / 


மதிய உணவு ரூ. 900/- | ரூ. 1,350/- ரூ. 1,800/-| ரூ. 2,700/- 


தங்களின்‌ திருமண நாள்‌, குடும்பத்தினர்‌ பிறந்த நாள்‌, தாங்கள்‌ புதிய தொழில்‌ தொடங்கிய நாள்‌, 
முன்னோர்களின்‌ நினைவு நாள்‌ மற்றும்‌ இதர பண்டிகை நாட்களில்‌, சேவாலயக்‌ குழந்தைகளுக்குத்‌ தாங்கள்‌ 
அளிக்கும்‌ தொகையோ, பொருளோ எதுவாயினும்‌ அன்புடன்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌. 

இந்தச்‌ சேவைப்‌ பணிக்காக உதவும்‌ நல்ல இதயம்‌ கொண்டவர்களுக்கு மகத்தான புண்ணியம்‌ கிடைக்கிறது. 
புண்ணியத்துடன்‌ இறையருள்‌ சேரும்போது அது “குடும்பக்‌ கவசமாக மாறி” பல வகைகளில்‌ பாதுகாக்கிறது. 
இது ஆத்ம திருப்திக்கான ஒரு வழியாகும்‌. 

தங்கள்‌ நன்கொடைகளை “ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌, உளுந்கூர்பெட்டை ” (Si Sarada Ashram, Ulundurpet) 
என்ற பெயருக்கு செக்‌/டிடி/எம்‌.ஓ. மூலம்‌ அனுப்பும்படி கோருகிறோம்‌. 


இறைவன்‌ பணியில்‌, 
ஸ்ரீசாரதா ஆஸ்ரம சகோதரிகள்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
க்‌ த ம ட 


நாம்‌ காணும்‌ இந்த உலகம்‌, 
மனம்‌ இரண்டும்‌ உண்மையில்‌ 
உள்ளனவா? இல்லையா? எனும்‌ 
கேள்விக்கு, இரண்டும்‌ உண்மை 
யில்‌ உள்ளன என்பதே வைசே 


ஷிகத்தின்‌ தோற்றுவாய்‌. 

வைசேஷிக தத்துவமும்‌, 
நியாய சாத்திரமும்‌ நெருங்‌ 
இய தொடர்புடையவை. 
சாங்கியம்‌ - யோகம்‌, இரண்‌ 
டையும்‌ சேர்த்து சாங்கிய 
யோகம்‌ என்பது போல, 
வைசேஷிகத்தையும்‌ நியாயத்‌ 
தையும்‌ சேர்த்து வைசேஷிக 


-நியாயம்‌ என்றும்‌ கொள்வர்‌. 

படைப்பின்‌ மூலப்பொருள்‌: “பல்வேறு மூலப்‌ 
பொருட்கள்‌ சேர்ந்தது இந்த உலகம்‌. பல்வேறு 
பொருட்களாகத்‌ தோற்றம்‌ பெறுகிறது” என்பார்‌ 
வைசேஷிக சூத்திரத்தை இயற்றிய கணாத 
முனிவர்‌. உலகமும்‌ அதிலுள்ள பொருட்களும்‌ 
உண்மையாயின்‌ நம்‌, கண்முன்னே நடைபெறும்‌ 
அழிவின்‌ அர்த்தம்‌ என்ன? என்ற கேள்வி 
எழுகிறது. 

அணுக்கொள்கை: பல மூலக்கூறுகள்‌ சேர்வதே 
படைப்பு; அவை பிரிவதே அழிவு. நூல்‌ புடவை 
யாக மாறி மீண்டும்‌ நூல்‌, நூலின்‌ மூலக்கூறாகப்‌ 
பிரிவதே அழிவு. பொருட்களின்‌ மூலக்கூறுகளைப்‌ 
பிரித்தபடி சென்றால்‌ அவை பிரிவுபடாத அணு 
நிலையை அடையும்‌. இந்த அணுக்கள்‌ 
பரமாணுக்கள்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டன. 

பொருட்கள்‌ அழிந்தாலும்‌ மூலப்பொருட்கள்‌ 
அழியாது என்பதும்‌, அணுவைப்‌ பிரிக்க முடியாது 
என்பதும்‌ வைசேஷிகக்‌ கொள்கை. 


ஒன்பது த்ரவ்யங்கள்‌ (பொருட்கள்‌): நிலம்‌, நீர்‌, 
காற்று, தீ, காலம்‌, இடம்‌, மனம்‌, ஆத்மா, ஆகாயம்‌ 
ஆகிய ஒன்பதும்‌ பிரபஞ்சத்தின்‌ தோற்றத்திற்கும்‌ 
அழிவிற்கும்‌ காரணம்‌. ஆகாயம்‌ பகுதிகளாகப்‌ 
பிரிக்க முடியாத ஓர்‌ அழிவற்ற பொருள்‌. 

விசேடம்‌: வேறுபட்ட குணங்களை உடைய 
பொருட்கள்‌ ஒரே அணு மூலத்திலிருந்து 
தோன்றுவது எப்படி? எனும்‌ கேள்விக்கு இந்த 
மூலப்பொருட்களுக்கு இடையே எண்ணற்ற 
வேறுபாடுடைய பல்வேறு அணுக்கள்‌ சேர்ந்‌ 
துள்ளன. ஒவ்வொரு அணுவும்‌ ஒரு விசேஷ 
தன்மை உடையது. இந்த விசேஷமே வேறு 
பட்ட இனத்திலிருந்து பிரித்தறியும்‌ 


இறைவன்‌: இறைவன்‌ இந்த 
அணுக்களைப்‌ படைக்கவில்லை. 
மாறாக அனாதியான அவற்றைக்‌ 
கொண்டு ஆக்கவும்‌, அழிக்கவும்‌ 
ஆகிய தொழில்களைச்‌ செய்கிறான்‌. 
அசத்காரிய வாதம்‌: இரு வேறு 


பகுதிகளாகிய அணுக்கள்‌ 
இ சேர்ந்து புதியதொரு பொருளை 
உருவாக்குகின்றன என்றால்‌, 


புதியதாக வந்தது மூன்றாவது 
பொருளாகும்‌ என்பது வைசேஷி 
கார்களின்‌ கருத்து. பகுதிகள்‌ எனப்‌ 
படும்‌ காரணங்களின்‌ (மூலங்களின்‌) 
சேர்க்கையால்‌ புதியதாக ஒரு காரியம்‌ 
(பொருள்‌) தோன்றும்‌ என்பதே “அசத்காரிய” 
வாதம்‌ எனப்படுகின்றது. 
சமவாய சம்பந்தம்‌: இரு மூலப்பொருட்கள்‌ 
சேர்ந்து உருவாகும்‌ மூன்றாவதான புதிய அந்த 
மூலப்பொருளைப்‌ பிரிப்பதால்‌ புதிய உருவை 
இழக்கிறது. அதாவது மூலப்பொருட்கள்‌ பல 
சேர்ந்து நூல்‌ உருவாகிறது. இந்த நூற்கள்‌ சேர்ந்தே 
வேட்டி என்ற புதிய உருவம்‌ தோன்றுகிறது. இந்த 
நூற்களைப்‌ பிரித்தால்‌ வேட்டி என்னும்‌ உருவம்‌ 
அழிந்து விடும்‌ என்பதே சமவாய சம்பந்தம்‌ 
எனப்படுகின்றது. 
ஆத்மா: ஆத்மா ஒன்று. உணர்வுநிலை என்பது 
ஆத்மாவிலிருந்து பிரிக்கப்படக்‌ கூடியது. ஆத்மா 
எங்கும்‌ நிறைந்த ஒன்றாக இருந்தாலும்‌ மனதின்‌ 
செயற்பாட்டால்‌ அது உடலோடு தொடர்பு 
கொண்டு, பந்த பாசத்தையும்‌, துக்கங்களையும்‌ 
அனுபவிக்கிறது. 
ஆன்மா உடலோடு கொண்ட தொடர்பிற்குக்‌ 
காரணம்‌ அறியாமையே. ஞானமே நமது 
விடுதலைக்கு வழிவகுக்கும்‌. அறியாமையால்‌ 
செய்யப்படும்‌ செயல்கள்‌ நல்வினை, தீவினை 
களைத்‌ தருகின்றன. அதன்மூலம்‌ அந்தப்‌ பலன்‌ 
களைஆன்மாஅடைந்தே தீருகிறது. கர்மவினைகள்‌ 
தனித்துத்‌ தொழிற்படும்‌ இயல்பு அற்றவை. 
நல்வினைகளின்‌ தொகுப்பே “அதிர்ஷ்டம்‌' என்ற 
பெயரில்‌ நமக்கு வந்து சேருகிறது. இந்த உலகத்‌ 
தளையிலிருந்து விடுபட, எல்லாச்‌ செயல்களை 
யும்‌ விட்டு ஏற்கனவே உள்ள நல்வினை, தீவினை 
கள்‌ முடிந்து - அழிய, பாடுபட வேண்டும்‌. 
விடுதலை அடைந்த ஆன்மா, உடல்‌, மனம்‌ 
எனும்‌ கட்டிலிருந்து விடுபட்டுத்‌ தனது உயர்‌ 
குணங்களை அறியத்‌ தொடங்கு 


தன்மை உடையது என்பர்‌. இந்த வை ஷிக; ரன்‌ 1 


“விசேஷத்‌ தன்மைக்‌ கோட்பாடே 
“வைசேஷம்‌' எனும்‌ 
காரணம்‌ என்பர்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 


ஆனால்‌ ஒரேமாதிரியான குணங்‌ 


பெயர்க்‌ தரிசனம்‌ 1D களைக்‌ கொண்டவை அல்ல என்பது 


வைசேஷிகத்தின்‌ முடிவாகும்‌. 4 
மாசி-பிப்ரவரி 2017 


"AR — 


மனப்பூர்வமான பிரார்த்தனையின்‌ மூலம்‌ ஒருவனுக்கு ஆத்ம ஞானம்‌ வாய்க்கிறது. 


ட ல சுவாமி அபவர்கானந்தர்‌ 


[மாணவர்களுக்குத்‌ தேர்வு காலம்‌ ' காரணம்‌, லட்சியமும்‌ விடாமுயற்சியும்‌ இல்லாததே. 
வந்தாலே பல பெற்றோர்களுக்குப்‌ பரபரப்பு லட்சியமில்லாத வாழ்வு ஒருவன்‌ கெட்டழிவதற்குக்‌ 
தொற்றிக்‌ கொள்கிறது. பிள்ளைகளைவிடத்‌ ॥ காரணமாகும்‌. 
தாய்மார்களே அதிக பரபரப்பும்‌ கவலையும்‌ - ௫ “பாலவயதை விளையாட்டில்‌ கழித்தும்‌, 
கொள்கின்றனர்‌. ௩ வாலிபத்தைப்‌ பெண்‌ மோகத்தில்‌ கழித்தும்‌, 

அவர்களைப்‌ பார்க்கும்போது உண்மையில்‌ ॥ இறுதியில்‌ நோயும்‌ முதுமையும்‌ வந்து உடல்‌ 
தேர்வு இவர்களுக்கா? அல்லது இவர்களுடைய ௩ குலைந்து போய்‌ வாழ்வில்‌ குறிக்கோள்‌ 
பிள்ளைகளுக்கா? என்று தோன்றும்‌. இல்லாது கெட்டேனே என்று பொருள்‌ 

ஜென்‌ ஞானியைத்‌ தரிசிக்க வந்த ஒருவர்‌ அவரிடம்‌ ௩ படும்படி திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ ஒரு 
கூறினார்‌: ௩ பாடலில்‌ அருளியிருக்கிறார்‌. 

“தங்களைக்‌ காண வந்த நான்‌ ஒன்றுமே கொண்டு விடாமுயற்சிக்கு பகவான்‌ ஸ்ரீராம 
வரவில்லை...”? / ௩ கிருஷ்ணர்‌ ஒரு கதை சொல்வதுண்டு. 

“அதை வெளியில்‌ எறி” என்றார்‌ ஜென்‌ ஞானி. ஏரியிலிருந்து வயலுக்குத்‌ 

“எதை?” தண்ணீர்‌ கொண்டு வர. ஒரு 


“ஒன்றுமே கொண்டு வரவில்லை என்ற எண்ணத்தை.” 


க்‌ ககக ாா ப 


இந்தக்‌ கதையின்‌ மூலம்‌ எந்தவிதமான எதிர்மறையான , விவசாயி பல நாட்களாக 
எண்ணங்களும்‌ நம்மிடமோ, நம்மைச்‌ சார்ந்தவர்களிடமோ / முயன்றான்‌. பயனில்லை. காரணம்‌. 
இருப்பதற்கு நாம்‌ அனுமதிக்கக்‌ கூடாது என்பதை அறியலாம்‌. / அவன்‌ மனதில்‌ உறுதியில்லை. 
மாறாக, வாழ்வை ஆக்கப்பூர்வமாக அணுகினால்‌ வெற்றிகளைக்‌ / மற்றொருவன்‌ இரண்டு மூன்று 


ஆசைகளின்றி யார்‌ வேலை செய்கிறானோ அவன்‌ தனக்கே நன்மை செய்கிறான்‌. 


குவிக்கலாம்‌. ஆனால்‌, சீ நாட்கள்‌ பாடுபட்ட பிறகு, “இன்று 
மாணவ மாணவியரில்‌ பெரும்பாலோர்‌ தேர்வைக்‌ கண்டு / தண்ணீரைக்‌ கொண்டு வந்துவிட்டுத்‌ 

பயப்படுகிறார்கள்‌. காரணம்‌ படிப்பு என்பது நல்ல மதிப்பெண்‌ / தான்‌ மறுவேலை' என்று உறுதி செய்து 

பெறுவது மட்டுமே என்று கருதுவதுதான்‌. ஆரம்பத்திலி / கொண்டான்‌. 

ருந்தே அவர்கள்‌ இப்படியே பழகி வந்துள்ளனர்‌. எது நாள்‌ முழுவதும்‌ உழைத்தான்‌. 

உண்மையான கல்வி? எது உண்மையான லட்சியம்‌? மாலையில்‌ தண்ணீர்‌ குபு குபு என்று வயலில்‌ 

என்பது அறியாமல்‌ போகிறார்கள்‌. £ பாய்ந்ததும்‌ மிக்க மகிழ்ச்சி கொண்டான்‌. 


உண்மையில்‌ தேர்வு என்பது நன்கு படிக்கின்ற உ அதன்பிறகு வீட்டிற்குச்‌ சென்று குளித்து, 
மாணவனுக்கு ஒரு வாய்ப்பு. தான்‌ படித்ததை, கற்றுக்‌ , ' சாப்பிட்டுவிட்டுக்‌ கவலையற்று உறங்கினான்‌. 
கொண்டதைத்‌ தனது அறிவின்‌ புலமையின்‌ மூலம்‌ 2 பழக்க வழக்கங்கள்‌ 
வெளிப்படுத்துகின்ற ஒரு கலை. அந்த வாய்ப்பைச்‌ | லட்சியத்தில்‌ உறுதியற்றவர்கள்தான்‌ கவனச்‌ 


சரியாகப்‌ பயன்படுத்திக்கொள்ள வேண்டுமே / சிதறல்களுக்கு இடம்‌ அளிப்பார்கள்‌. அதைத்‌ தவிர்க்க 


தவிர அதைக்‌ கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு நேர அட்டவணையைத்‌ தயாரித்து அதைப்‌ பின்‌ 

படிக்கும்‌ காலத்தில்‌ சில பாடங்கள்‌ புரியா / பற்றினால்‌ சுயக்கட்டுப்பாடு வரும்‌. சுயக்கட்டுப்பாடு 
மல்‌ போகும்‌. அதனால்‌ அவர்கள்‌ அதனை / இருந்தால்தான்‌ சரியாகத்‌ திட்டம்‌ தீட்ட முடியும்‌. 
எதிர்கொண்டு அந்தப்‌ பாடத்தில்‌ முழு இ அதிகாலையில்‌ எழுந்து நமது கடமைகளை 
அறிவைப்‌ பெறுவதற்குப்‌ போதிய முயற்சி ( ' ஆர்வத்துடன்‌ செய்தால்‌ நாம்‌ செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி 
எடுப்பதில்லை. ்‌ நிச்சயம்‌. 


ராமகிருஷ்ண விஜயம்‌ ) மாசி-பிப்ரவரி 2017 
௬ © 7 
யு இ 


p13 
ப்‌ பேச்சும்‌ நல்லதல்ல. இ 


அகன்‌ மூலம்‌ மனஅழுத்தம்‌ 
அதிகரிக்கலாம்‌. 

ஒருநாள்‌ முழுவதும்‌ படிக்கும்போது 
பாடத்தை மாற்றி, மாற்றிப்‌ படித்தால்‌ 
சோர்வைத்‌ தவிர்க்கலாம்‌. உதாரணமாக தமிழ்ப்‌ 


இறைவனைப்‌ பற்றிய பேச்சைத்‌ தவிர வேறு எந்‌ 

யோகா பயிற்சி குறிப்பாக சூரிய நமஸ்காரம்‌ மற்றும்‌ சில 

ஆசனங்களைக்‌ காலையில்‌ 20 நிமிடங்கள்‌ செய்வது 
ஆரோக்கியத்தையும்‌ புத்துணர்ச்சியையும்‌ தரும்‌. 

சிறிது நேரம்‌ பிரார்த்தனையும்‌ மனதை இறைவனி 

டத்தில்‌ குவித்து, தியானிக்கும்‌ பயிற்சியைச்‌ 


செய்வதும்‌ மேன்மையைத்‌ தரும்‌. பாடத்தைப்‌ படித்துவிட்டு வரலாற்றையோ, 


தேவையற்ற விஷயங்களில்‌ ஆர்வம்‌ கொள்‌ இயற்பியலையோ படிக்கலாம்‌. அறிவியல்‌ 
ளாமல்‌ தவிர்ப்பது படிப்பிற்கு நலமளிக்கும்‌. பாடங்களில்‌ உள்ள படங்களை வரையலாம்‌. 
பயிற்சிகள்‌ கணக்குப்‌ பயிற்சி செய்யலாம்‌. 
பாடங்களை நன்கு படிக்க ஒழ்க்கண்ட ஆக, படிக்கும்‌ செயல்முறையில்‌ நாம்‌ வகுக்கும்‌ 
திட்டம்‌ முறையாகப்‌ பின்பற்றக்‌ கூடியதாகவும்‌ நமக்கு 
ஒத்துவரக்‌ கூடியதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 


அத்துடன்‌ படிப்பதனால்‌ வரும்‌ பலன்களைக்‌ கற்பனை 


அம்சங்கள்‌ துணை புரியும்‌. 

பல பெற்றோர்கள்‌ தங்களின்‌ 
பிள்ளைகள்‌ அதிக நேரம்‌ தொடர்ந்து / 
படித்தால்‌ நிறைய மதிப்பெண்கள்‌ செய்தால்‌ படிப்பில்‌ ஆர்வம்‌ கூடும்‌. மேலும்‌ என்னால்‌ எல்லாப்‌ 
பெறலாம்‌ என நம்புகிறார்கள்‌. பாடத்தையும்‌ நன்கு புரிந்துகொள்ள முடியும்‌ என்பதில்‌ 
நம்பிக்கை கொள்ள வேண்டும்‌. 

எனக்குக்‌ கணக்கு வராது என்று 
நினைத்தால்‌ நிச்சயமாக ஒரு மாண 
வனுக்குக்‌ கணக்கு வரவே வராது. 

“என்னால்‌ முடியும்‌” என்ற 
நம்பிக்கையும்‌ “நான்‌ சாதிப்பேன்‌”? 
என்ற உறுதியும்‌ ஒரு மாணவனுக்கு 
வர வேண்டும்‌. வெற்றி தரும்‌ நல்ல 
எண்ணங்களை நம்பிக்கையுடனும்‌ 
எதிர்பார்ப்புடனும்‌ பதிக்கும்போது 


ணன்‌ பவை எண்ணமாகிய விதை முளைத்து 
செடியாகி மரமாகி நல்ல 
னால்‌ அப்படிப்‌ படிப்பதால்‌, நினைவுகளுக்கேற்ப கனிகளை தரும்‌. 


பக்தர்களுடன்‌ சகவாசம்‌ வைத்திருந்தால்‌ இறைசிந்தனையும்‌ தெய்வீகப்‌ பேச்சும்‌ வருகின்றன. 


ஆ 
மாணவர்கள்‌ சோர்ந்துவிடுவார்கள்‌. தேர்வை எதிர்கொள்ளும்போது, “இந்தத்‌ தேர்வில்‌ நான்‌ 
இடைவெளியின்றி தொடர்ந்து பல | எழுதும்‌ விடையைப்‌ பார்த்து அதைத்‌ திருத்தும்‌ ஆசிரியரே 
மணி நேரம்‌ படிப்பது நல்லதல்ல. | “இப்படியும்‌ சீரிய முறையில்‌ விடை எழுத முடியுமா' என்று 
அதனால்‌ மாணவர்களின்‌ உள்வாங்கும்‌ வியக்க வைக்க வேண்டும்‌. அதாவது என்‌ மூலமாக ஒரு 
திறன்‌ குறைய வாய்ப்புண்டு. விஷயம்‌ வெளியில்‌ செல்லும்போது அது எழுத்து, பேச்சு 

படிக்கும்போது சிறிது ஓய்விற்குப்‌ பிறகு எதுவானாலும்‌ அதில்‌ ஓர்‌ அற்புதமான படைப்பு 
படிப்புடன்‌ தொடர்புடைய வேறு சில மேலோங்கியிருக்க வேண்டும்‌” என்ற எண்ணம்‌ எந்த 
நடவடிக்கைகளைச்‌ செய்யலாம்‌. மாணவனிடம்‌ இருக்கிறதோ அவனது வெற்றியைத்‌ 

படித்ததை நண்பர்களுடனோ, பெற்றோர்‌ தடை செய்வதற்கு எந்தச்‌ சக்தியாலும்‌ முடியாது. 
களுடனோ விவாதிக்கலாம்‌. கருத்துப்‌ பரிமாற்றம்‌ இறுதியாக, நமது நோக்கத்தில்‌ உறுதி இருந்தால்‌ 
செய்யலாம்‌. சற்றுக்‌ காலார நடந்து படித்ததை தான்‌ செயல்முறையில்‌ ஆர்வம்‌ கூடும்‌. வெறுமனே 


நினைவுபடுத்திக்‌ கொள்ளலாம்‌. நிறைய மதிப்பெண்களைப்‌ பெறுவதற்காக 
ஆனால்‌ படிப்பின்‌ இடைவேளையில்‌ தொலைக்‌ மட்டுமே படித்தால்‌, அது வேண்டிய பலனைத்‌ 


காட்சி பார்க்கவோ, அலைபேசியில்‌ மூழ்கவோ, தராது. 


விளையாடவோ கூடாது. அப்படிச்‌ செய்தால்‌ படிப்பில்‌ “நான்‌ படிக்கும்‌ படிப்பின்‌ மூலம்‌ சமூகத்‌ 
மனம்‌ திரும்புவது சிரமமாகிவிடும்‌. கவனம்‌ வேறு திற்கு நன்மை செய்வேன்‌. அதற்காகத்தான்‌ 
திசைக்கு மாறிவிடும்‌. பள்ளிக்குச்‌ சென்று கல்வி கற்கிறேன்‌' என்ற 


படிப்பின்போது விடும்‌ இடைவேளையின்‌ நோக்கம்‌ உயர்‌ நோக்கம்‌ இருக்கும்‌ மாணவன்‌ 


கண்களுக்கும்‌ திசுக்களுக்கும்‌ ஓய்வு அளிப்பதே. ஒரே 
முறையில்‌ உட்கார்ந்து படித்தால்‌ மாணவன்‌ சோர்வுற்று 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
EN 


வாழ்க்கையின்‌ எல்லாத்‌ தேர்வுகளிலும்‌ 
2 


வெற்றி பெறுகிறான்‌. + 


ட] 


ப சுவாமி விவேகானந்தர்‌ 
பற்றி மகாகவி பாரதியார்‌ 
கூறியவை (பாகம்‌ -2) 
சுவாமிஜியின்‌ கருத்துகளை 
அவரது சீடர்கள்‌ மூலம்‌ பாரதி 
யார்‌. பெற்றதையும்‌ அவற்றின்‌ 


ல்‌ 
மூலம்‌ சுவாமிஜியைப்‌ பற்றிய 


, அறிமுகம்‌ 
பணி - அவரது அனுபவங்களையும்‌ எப்படி 
ர “ஈ பெல்லாம்‌ அவர்‌ வெளிப்படுத்தினார்‌ 
என்பதை இந்த நூல்‌ எடுத்துக்‌ காட்டு 
கிறது. பக்கம்‌ 51.4 - விலை ரூ. 200/-. 
ஆசிரியர்‌: சுவாமி கமலாத்மானந்தர்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, 31, ராமகிருஷ்ண மடம்‌ சாலை, 
மயிலாப்பூர்‌, சென்னை - 600004, ௫ :24621110. 
பி திருமூலர்‌ காட்டும்‌ இறைமை 
, சைவநெறி, சரியை, கிரியை, யேரகம்‌ மற்றும்‌ 
ஏ அதன்‌ சிறப்பு, அட்டரங்கநெறி, பஞ்சகோசங்கள்‌, 
5] திருமூலர்‌ கூறும்‌ மற்ற விசேஷ அம்சங்கள்‌ பற்றி 
எடுத்துரைக்கும்‌ நூல்‌. பக்கம்‌ 185 - விலை 
ரூ.185/-. ஆசிரியர்‌: சிவயோகி கே. சிவராஜன்‌ 
அழகு பதிப்பகம்‌, 20 ஏ, டீச்சர்ஸ்‌ கில்டு காலனி, 2-வது தெரு, இராஜாஜி 
நகர்‌ விரிவு, வில்லிவாக்கம்‌, சென்னை-49. ௫ :26502086. 
பகவானின்‌ திருநாம வைபவம்‌ 

பகவானின்‌ திருநாம ஸ்மரணம்‌ பாவங்களை அழித்து நம்மைக்‌ 
காத்து இறுதியில்‌ முக்தி தருவது என்பதை விளக்கும்‌ நூல்‌. பக்கம்‌ 
80 - விலை ரூ.50/-. ஆசிரியர்‌: பாரதிநாதன்‌ 
ஆலய தரிசனம்‌, 66 ஏ, கடலூர்‌ மெயின்‌ ரோடு, புவனகிரி - 608 601. 


Ten 


பி மதுரை மீனாட்சி அம்மன்‌ 
அருள்மாலை 
அம்மையைப்‌ போற்றி, கட்டளை கலித்‌ 
துறையில்‌ இயற்றிய 1 20 பாடல்கள்‌. 
பக்கம்‌ 28 - விலை ரூ.20/-. 
ஆசிரியர்‌: கவிஞர்‌ சாரதிதாசன்‌ 
146, முதல்‌ 
குறுக்குத்‌ தெரு, சாமராஜ நகர்‌, செம்பாக்கம்‌, 
சென்னை - 600073, 6 :64596904. 
பி எளிய வாழ்வே இனிய வாழ்வு 
பக்கம்‌ 40 - விலை ரூ.157/-. 
ஆசிரியர்‌: டாக்டர்‌ எஸ்‌.குலசேகரன்‌ 
முத்துப்‌ 
வேலூர்‌ - 


ஸிம்ஹாலயா பதிப்பகம்‌, 


அமிழ்தம்‌ பதிப்பகம்‌, எண்‌.15, 
பிள்ளை தெரு, வ.உ.சி.நகர்‌, 
632001, © :2264639. 

ப ஸ்ரீ ராகவேந்திர மகிமை (பாகம்‌ 10) 
ராகவேந்திரரின்‌ அவதார ஸ்தல மகிமை 
கன்‌, உலகெங்கும்‌ பக்தர்கள்‌ வாழ்வில்‌ 
அவர்‌ புரியும்‌ அசாத்திய மகிமைகள்‌, 
படங்களுடன்‌ விளக்கப்பட்டுள்ளன. 
பக்கம்‌504, விலை ரூ.2207-. 

ஆசிரியர்‌: அம்மன்‌ சத்தியநாதன்‌ 


அருள்மிகு அம்மன்‌ பதிப்பகம்‌, 16/116, 
டி.பி.கோயில்‌ தெரு, “திருமலா ஃப்ளாட்ஸ்‌, 
திருவல்லிக்கேணி, சென்னை-5. 
©:28443546. + 


மந்‌ ழராவல்ஸின்‌ சுற்றுலாக்கள்‌ மற்றும்‌ யாத்திரைகள்‌ 
இலங்கை ராமாயண யாத்திரை - 9 நாள்‌ - 12.2.17 - கொழும்பு - முனிஸ்வரம்‌ 
மன்னார்‌ - அனுராதபுரம்‌ - யாழ்ப்பாணம்‌ - கண்டி - திரிகோணமலை - நுவரேலியா 
கதிர்காமம்‌. ௬. 52,000 விமான கட்டணம்‌ / தரமான ஹோட்டல்‌ / விசா / உணவு உட்பட. 
30.38.17 ராமாயண யாத்திரையில்‌ 


சுந்தரகாண்டம்‌ பாராயணம்‌ மற்றும்‌ உபன்யாசங்களுடன்‌ வைஷ்ணவ சமையல்காரர்களால்‌ 


தயாரிக்கப்படும்‌ உணவுடன்‌. ரூ. 55,000 விமான கட்டணம்‌ / தரமான ஹோட்டல்‌ / விசா உட்பட. 


எமது இலங்கை சுற்றுலாவில்‌ கலந்து கொள்ள வங்கி கடன்‌” பெற ஏற்பாடு செய்து தரப்படும்‌. 


முக்திநாத்‌ (லக்னோ வழி) - இரயில்‌ மூலம்‌ I 
1 நாள்‌ ௫ 13.58.17, 1.4.17, 17.417, ர்க்‌. : 


ரூ, 3௨,000/- + இரயில்‌ / விமான கட்டணம்‌ ab. 


காசி - கயா - 
இரயில்‌ மூலம்‌ - 8 நாள்‌ - 22.2.17, 24.3.17 


அலகாயாத்‌ 


6,500/- * இரயில்‌ கட்டணம்‌ 


விமான மூலம்‌ - 5 நாள்‌ - 23.2.17, 25.3.17 


முக்திநாத்‌ யாத்திரை விமானம்‌ மூலம்‌ 
5 நாள்‌ - 17.3.17, 5.4.17, 21.4.17, 5.5.17 
ரந. 27,000/- + விமான கட்டணம்‌ 
பஞ்சதுவாரகை ௩ பஸ்‌, 4/௦ ரூம்‌ வசதிகளுடன்‌ : 
12 நாள்‌ - 27.1.17, 15.2.17, 15.3.17 | 
ரூ. 19,500/- . இரயில்‌ / விமான கட்டணம்‌ 


ட்‌ ட்‌ 
பபா. 1) 02) 

சென்னை: 194/&, அண்ணா சாலை, ஆயிரம்‌ விளக்கு 

email: sritrave@gmail.com, www.sreetravels.net 


௩. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ ர £1. ம. 


8,500/- * விமான கட்டணம்‌ 


பத்ரி - கேதார்‌ - 12 நாள்‌ - 8.5.17, 3.6.17 
ரூ. 14,900/- + இரயில்‌ / விமான கட்டணம்‌ 
சார்தாம்‌ - 16 நாள்‌ - 17.5.17, 13.6.17 

18,900/- + இரயில்‌ / விமான கட்டணம்‌ 


: 6534 5081 / 43518474 & 92833 70555 
: 0452-2340942, 9600156942 / 91 


oo 
ம்‌ 
ழம்‌ 

ல 

[ச] 


க pre ர கக 3-ஆம்‌ ஆண்டு 
சிறுகதைப்‌ போட்டி விஜயம்‌ சிறுகதைப்‌ போட்டிகளைக்‌ கடந்த 3 


பரிசளிப்பு விழா | ம காக்‌ நடத்தி வருகிறது. 


விஜயம்‌ மாதந்தோறும்‌ 1,70,000 பிரதிகள்‌ 


விற்பனையாவதும்‌, இவற்றுள்‌ ஒரு லட்சத்திற்கு 


ச ப்‌ ட ர ப்‌ 222௮] ட] 
முதாயத்தின்‌ நாகாக வளர்ச்சிக்கு அதிகமான சந்தாதாரர்கள்‌ இளைஞர்கள்‌ என்பதும்‌ 


லக்கியம்‌ ஒரு முக்கியமான சான்று. : ர்‌ 
ர எ இலக்கியம்‌ குறிப்பிடத்தக்கது. 
வாழ்க்கையின்‌ சகல அம்சங்களையும்‌ இந்த ஆண்டு 2016-2017 சகோதரி நிவேதிதையின்‌ 150-வது 
விளக்க நல்லதொரு கருவியாகப்‌ பிறந்த ஆண்டு. இதை முன்னிட்டு அவரது வாழ்க்கையை 
பயன்படுகிறது. மையமாகக்‌ கொண்ட அல்லது நம்‌ நாடு மற்றும்‌ தனி மனிதனை 
கண்ணம்‌ வர்மா வணகயில்‌ வனா எதிர்காலத்தை மையமாகக்‌ மல்கு அல்லது 
இடம்‌. வெற்றி இறவன்‌ சமூகத்தில்‌ வவ கய்‌ அனி வழிமுறைகளை 
அ வனை மட்டுல்ல வலியுறுத்தும்‌ சிறுகதைகள்‌ போட்டிக்கு வரவேற்கப்பட்டன. 
இன்றைய மக்களுக்கும்‌ வேண்டிய இந்தப்‌ போட்டிக்கு அளிக்கப்பட்ட குறுகிய கால 
அறிவுரைகள்‌ உள்ளன. அவகாசத்தில்‌ சுமார்‌ 700 கதைகள்‌ வந்தன. 
ஆன்மிக வாழ்க்கையை மக்களுக்கு அவற்றுள்‌ சகோதரி நிவேதிதையின்‌ வாழ்க்கையை 
எளிதாகப்‌ போதிக்க வந்த பகவான்‌ மையமாகக்‌ கொண்ட கதைகள்‌, இதயத்தைத்‌ தொடும்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ணரும்‌ சுவாமி மனிதநேயக்‌ கதைகள்‌, அன்பு சார்ந்த குடும்பக்கதைகள்‌, 
விவேகானந்தரும்கூட சிறுகதைகளையே தன்னம்பிக்கைக்‌ கதைகள்‌, பெண்மையையும்‌ நாட்டையும்‌ 


தேர்ந்தெடுத்தனர்‌. போற்றும்‌ சம்பவங்கள்‌ கதைகளாக உலாவந்தன. 
சுதந்திரப்‌ போராட்ட காலத்தில்‌ 
தேசபக்தியையும்‌ சமுதாயச்‌ சிர்திருத்தத்‌ எழுத்துலகிற்குப்‌ புதியவர்கள்‌. 
தையும்‌ வலியுறுத்த கல்கி, ராஜாஜி இதற்கான பரிசளிப்பு விழா அன்னை ஸ்ரீசாரதாதேவியின்‌ 
போன்றோரும்‌ சிறுகதை இலக்கியத்தைக்‌ 164-வது ஜயந்தி தினமான 20.12.2016 செவ்வாய்‌ அன்று 
கைக்கொண்டனர்‌. மணிக்கொடி இதழின்‌ மாலை ஸ்ரீராமகிருஷ்ண மடத்திலுள்ள சுவாமி 
காலம்‌ தமிழ்ச்‌ சிறுகதை இலக்கியத்தின்‌ ராமகிருஷ்ணானந்தர்‌ அரங்கில்‌ நடைபெற்றது. போட்டி 
பொற்காலம்‌. யில்‌ வென்றவர்களுக்கு மடத்தின்‌ தலைவர்‌ சுவாமி 
மனிதனின்‌ சமகாலத்துப்‌ பிரச்னைகளை கெளதமானந்தஜி மகராஜ்‌ பாராட்டுச்‌ சான்றிதழும்‌ 
அவனுக்கு ஏற்ற முறையில்‌ புரிய வைப்பதற்கு ரொக்கமும்‌ நினைவுப்‌ பரிசும்‌ வழங்கி ஆசீர்வதித்தார்‌. 
சிறுகதை இலக்கியங்கள்‌ சிறந்த களமாக அத்துடன்‌ சகோதரி நிவேதிதையின்‌ 150-ஆவது 
விளங்குகின்றன. பிறந்த ஆண்டை முன்னிட்டு திரு. விவேக்சங்கர்‌ எழுதி 
ஆனால்‌...., தற்காலத்தில்‌ மனித வாழ்வைப்‌ இயக்கிய “சகோதரி நிவேதிதா' தமிழ்‌ மேடைநாடகத்‌ 
தின்‌ டிவிடி-யினையும்‌ சுவாமி கெளதமானந்தர்‌ இந்த 


இறையுணர்வு, மனிதநேயம்‌, கருணை, பரிவு, விழாவில்‌ வெளியிட்டார்‌. 4 


கதாசிரியர்களில்‌ பெரும்பாலானோர்‌ இளைஞர்கள்‌, 


பொருள்‌ பொதிந்ததாக மலரச்‌ செய்யக்கூடிய 


தன்னம்பிக்கை, பெரியோர்‌ வாழ்வைப்‌ சான்றோர்‌ ஆக... 
பிரதிபலித்தல்‌ போன்ற குணங்களைச்‌ சித்தரிக்கும்‌ சான்றோர்‌ ஆவதற்கு அறிவில்‌ தெளிவு, உயர்ந்த 
கதைகள்‌ குறைந்துள்ளது சமூகத்திலுள்ள நோயை புத்தி, சீரிய சிந்தனை, புதிய கருத்தைக்‌ கேட்கும்‌ 
எடுத்துக்காட்டுகிறது. பரந்த மனப்பான்மை, நினைவாற்றல்‌ ஆகியவை 

இந்தக்‌ குறையைப்‌ போக்க ஸ்ரீராமகிருஷ்ண | தேவை. - ஓர்‌ அறிஞர்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 45) மாசி-பிப்ரவரி 2017 
பல்க து 


யாவற்றையும்‌ ஒதுக்கித்‌ தள்ளிவிட்டு இறை திருநாமத்தை உச்சரித்துக்கொண்டிரு. 


னு 


முன்னொரு காலத்தில்‌ (666 முனிவர்கள்‌ சிவபெருமானிடம்‌ உமாதேவிக்கு 
அருளிய ஆகமங்களின்‌ விளக்கத்தைக்‌ கேட்க விரும்பினர்‌. அவர்களுக்கு 
சிவபெருமான்‌ உத்தர கோச மங்கை என்னும்‌ இடத்தில்‌ உபதேசம்‌ செய்தார்‌. 
p அப்சல்‌ பனம்‌ பன்‌ 


SSE 
அந்த இடத்தில்‌ இலந்தை மர 
நிழலில்‌ அமர்ந்து வேத ஆகமங்களைக்‌ 
கற்பிக்க, முனிவர்கள்‌ ஆனந்தம்‌ பெற்றனர்‌. 


முனிவர்களே! 
இலங்கை அரசி எனது 
உத்தம பக்தை. 
அவளுக்கு தரிசனம்‌ தர 
நாம்‌ அங்கு இப்போது 
செல்கிறோம்‌. 


அதே சமயம்‌ இலங்கை அரசியும்‌ சிறந்த 
சிவபக்தையுமான ராவணனின்‌ மனைவி 
மண்டோதரி சிவனைப்‌ பூஜித்து வந்தாள்‌. 


(2: \ | ர்‌ 


திருவுருவைத்‌ தரிசிக்கும்‌ திருநாளும்‌ | 
வருமோ? கருணைக்‌ கடலான நீங்கள்‌! 
இந்த ஏழைக்கு உமது திருவுருவை சி 
இப்போதே காட்டி அருளுங்கள்‌. 


4 குருநாதரே, தாங்கள்‌ எப்போ 
திரும்பி வருவீர்கள்‌ 2 


மண்டோதரியின்‌ பூஜையினால்‌ 
நேரமாகிவிட்டால்‌ நாம்‌ நேரே கயிலை 
செல்வோம்‌. அப்போது இங்கே ஓர்‌ 
அத்தினிப்‌ பிழம்பு தோன்றும்‌... 


TAT 


நல்லது. அதுவரை இந்த 
வேதாகமச்‌ சுவடிகளைப்‌ 
பாதுகாத்து வாருங்கள்‌. 


ப 
ச்‌ 6 
ர்‌ 7 


ஸ்‌ 


நாங்கள்‌ அந்த அக்கினிப்‌ பிழம்பில்‌ சேர்ந்து 
உங்களுடனே கயிலை வர அருளுங்கள்‌. 


மண்டோதரியின்‌ ட 
பூஜையறையில்‌ இளம்‌ 
வயதினராக அழகிய 
வடிவில்‌ 
சிவலிங்கத்தின்‌ முன்‌ 
ஈசன்‌ தோன்றுகிறார்‌. 


ட சல்‌ 
ஈசா! இந்த ஏழைக்கு இரங்கி நான்‌ காண 
விரும்பிய இந்த அழகுத்‌ திருவுருவம்‌ எடுத்து 
வந்தீரோ! உமது கருணைக்கு எல்லையே இல்லை. 


கணவர்‌ வருகிறார்‌. 
சிவன்‌ என்று 
அறியாமல்‌ யாரோ 
அந்நிய ஆடவன்‌ 
முன்‌ நான்‌ 


இந்தக்‌ குழந்தை? 

இப்படித்‌ தெய்வீக 
அழகுடன்‌ 

விளங்குகிறதே 9 


மண்டோதரியின்‌ பயத்தை 
அறிந்த சிவபெருமான்‌ 
உடனே அழகிய குழந்தை 
யாக உருவெடுத்தார்‌. 


யாரோ ஒரு தவமகள்‌ இதை சற்று நேரம்‌ 
இங்கு இருக்கட்டும்‌ என்று விட்டுப்‌ போயிருக்கிறார்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
ததத ல 


மாசி-பிப்ரவரி 2017 


நேரம்‌ கழிந்துவிட்டதால்‌ உத்தரகோச 
எவ்வளவு அழகான புஷ்கரணியில்‌ தீப்பிழம்பு தோன்றியது. 
குழந்தை? கண்களைப்‌ பார்‌ 


அருள்‌ ஒளிர்கிறது. 


ரிஷி ௦ பெருமக்களே! 
நானும்‌ தீயில்‌ குதித்து 1 
விட்டால்‌ இந்தச்‌ சுவடி ஸ்ர. 

பொசுங்கிவிடும்‌. 
ஆகவே நீங்கள்‌ 


அனைவரும்‌ கயிலை 


சிவபெருமான்‌ உனக்கு 
அருளட்டும்‌. கயிலையில்‌ 
நாங்கள்‌ மீண்டும்‌ 
உன்னைச்‌ சந்திக்கத்‌ 
திருவருள்‌ கூட்டட்டும்‌. 
பட 1 WE அமை 
Jl 999 முனிவர்கள்‌ தீப்பிழம்புடன்‌ சேர்ந்து கயிலை 
| சென்றனர்‌. ஆனால்‌ ஒருவர்‌ மட்டும்‌ வேதாகமங்களைப்‌ 
பாதுகாக்க இம்மண்ணிலேயே தங்கிவிட்டார்‌. 


க இந்த அழகிய 
குழந்தை 
அம்மா, என்‌ ட்ட உன்னுடையதா? 

படத்‌ பலி 17 இதோ 
Al எடுத்துக்கொள்‌. 


டச்‌ | ்‌ 
| ரச 2 
) = ச்‌ 

| 2 

| J. A 


அவ்விதம்‌ அந்தப்‌ பெண்ணாக 
வந்தது உமை அன்னையே. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
ப ட ட ட 


13 சிவபெருமான்‌ அந்த ரிஷிக்கு அருள அவர்‌ 14 நெடுங்காலம்‌ தவம்‌ மேற்கொண்டு 
சிவானந்தத்தில்‌ திளைத்த அம்முனிவரே 
மறுபிறவியில்‌ திருவாதவூரில்‌ பிறந்தார்‌. திருவடி 
தீட்சை தந்து சிவபெருமானால்‌ ஆட்கொண்ட பிறகு 
தலந்தோறும்‌ சென்று அவரை உருகிப்‌ பாடினார்‌. 
அவரே திருவாசகம்‌ அருளிய மாணிக்கவாசகர்‌. 


முன்‌ தோன்றினார்‌. 


தீயில்‌ ஐக்கியமாகிய 999 முனிவர்களுடன்‌ 
சிவபெருமான்‌ தாழும்‌ லிங்க வடிவில்‌ அங்கு 
அமைய அதுவே சகஸ்ரலிங்கமாக ஆயிற்று. 


அடுத்த பிறவியில்‌ நாமே உனக்கு திருவடி தீட்சை 
அருளி ஆட்கொள்வோம்‌. 


ஈஸ்வரனே இத்தனை ஜீவ கோடிகளாக ஆகியிருக்கிறார்‌. 
ஜீவர்களுக்கிடையில்‌ ஆற்றல்‌ வித்தியாசம்‌ உண்டு. அதிக 
ஆற்றல்‌ படைத்தவர்களையும்‌ குறைந்த ஆற்றல்‌ 
உடையவர்களையும்‌ ஜீவர்களுக்கிடையில்‌ காண்கிறோம்‌. 
இத்தனை ஜீவர்கள்‌ ஆனது ஈஸ்வரனே. இவர்களிடத்துள்ள 
ஆற்றல்கள்‌ எல்லாம்‌ அவரது ஆற்றலே. 
பகவான்‌ ராமகிருஷ்ணர்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மாசி-பிப்ரவரி 2017 
அ ப ப ப 


பக்தியாலும்‌ விசுவாசத்தாலும்‌ ஒருவன்‌ எளிதில்‌ இறைவனை அடைகிறான்‌. 


ஓர்‌ அலுவல 
கத்தில்‌ முடி 
வெடுக்கப்பட்ட 
முக்கியமான சில விஷயங்கள்‌... 

1. ஹெல்த்‌ பற்றிய புத்தகங்களைப்‌ படிக்கும்‌ 
போது கவனமாக இரு. அதில்‌ இருக்கும்‌ அச்சுப்‌ 
பிழையினால்‌ நீ இறக்கக்கூட நேரிடும்‌. 

2. உண்மையான விஷயங்கள்‌ மிகவும்‌ நிச்சய 
மானவை. அவற்றை ஒன்றும்‌ செய்ய முடியாது. 

ஆனால்‌ புள்ளி விவரங்கள்‌ அப்படியல்ல; 
அவற்றை நம்‌ இஷ்டத்திற்கு மாற்றிக்‌ கொள்ள 
முடியும்‌. 

3. ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்‌ கொண்டால்‌ 
அதை ஒரேயடியாக ஜன்னலின்‌ வழியே தூக்கி 
எறிந்து விடமுடியாது. கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
ஒவ்வொரு படியாகக்‌ கழே இறங்கித்தான்‌ அதைத்‌ 
தொலைக்க முடியும்‌. 

4. முன்னறிவிப்பின்றி ஒரு பிரசங்கம்‌ செய்ய 
வேண்டும்‌. ஆனால்‌ அதற்காகக்‌ குறைந்தது 3 
வாரங்களாவது தயார்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. 

5. உண்மையைப்‌ பேசினால்‌ நாம்‌ எதையும்‌ 
நினைவில்‌ வைத்துக்கொள்ள வேண்டாம்‌. 

6. நமது வாயை மூடிக்‌ கொண்டிருந்தால்‌ பிறர்‌ 
நம்மை முட்டாள்‌ என்று நினைத்தாலும்‌ பரவா 
யில்லை. வாயைத்‌ திறந்து அதை ஊர்ஜிதம்‌ 


செய்யாதே? 
மவ்வே Azo? 
சிறந்த அறிஞர்‌ ஒருவர்‌, ஒரு கஞ்சத்தனமான 
தனவந்தரிடம்‌ மக்கள்‌ நலனுக்காக நிதி உதவி 
கோரச்‌ சென்றார்‌. அந்தக்‌ கஞ்சன்‌ மசியவில்லை. 


அதனால்‌ அவனை வணங்கிக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 
அதைக்‌ கண்ட ஒருவர்‌. “நீங்கள்‌ சிறந்த 


அறிவாளியாக இருந்தும்‌ இப்படி அவனிடம்‌ 
வணங்கிக்‌ கேட்க வேண்டிய காரணம்‌ என்ன?” 
என்று கேட்டார்‌. 

அவர்‌ “என்ன செய்வது? அவனுடைய காதுகள்‌ 
அவன்‌ காலில்‌ அல்லவா உள்ளன. அதனால்தான்‌ 
அப்படிக்‌ கேட்க வேண்டியதாயிற்று” என்றார்‌. 


நிரு ஜைத்‌ வேவு னிவ பய 


பாபு ராஜேந்திர பிரசாத்‌ இந்தியாவின்‌ முதல்‌ 
ஜனாதிபதியாக இருந்தவர்‌. அவர்‌ தலைசிறந்த 


அடடே, அப்பழயா? 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 
ப க ப எல்லா 


ஹாஸ்யயோகம்‌ 

மாணவனாகத்‌ திகழ்ந்தார்‌. 

அவர்‌ கல்கத்தாவில்‌ பயிலும்போது பல்கலைக்‌ 
கழக எம்‌.ஏ., பரீட்சையில்‌ எழு கேள்விகள்‌ 
கேட்கப்பட்டு, ஏதாவது ஐந்து கேள்விகளுக்கு 
மட்டும்‌ விடையளிக்கலாம்‌ என்று சொல்லப்பட்டு 
இருந்தது. 

பிரசாத்‌ எழு கேள்விகளுக்கும்‌ விடையளித்து 
விட்டு எழுதுகிறார்‌: “விடைத்தாளைத்‌ திருத்தும்‌ 
ஆசிரியர்‌ தனக்குப்‌ பிடித்தமான விடைகளைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளலாம்‌”. 


இவிலேல்‌ அறை ண்ம நமட்டு 


பாரதத்தின்‌ முதல்‌ நிதியமைச்சர்‌ ஆர்‌.கே. 
ஷண்முகம்‌ செட்டியார்‌ கூறிய சீனக்கதை: சிங்கப்‌ 
பூரில்‌ ஒரு ராணுவ முகாம்‌. அங்கே இருந்த சாப்‌ 
பாட்டு அறையில்‌ ஒரு சைனாக்காரர்‌ விருந்தினர்‌ 
களுக்கு உணவை படைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

அவர்‌ பரிமாறிவிட்டுச்‌ 
விருந்தினர்கள்‌ அவருடைய வழுக்கைத்‌ தலை 
யைக்‌ குறி வைத்து ரொட்டித்‌ துண்டுகளை 
எறிவார்கள்‌. 


செல்கையில்‌ அந்த 


அவர்‌ அதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ எப்போதும்‌ 
போல்‌ பொறுமையுடன்‌ தன்‌ பணியை மட்டும்‌ 
செய்து வந்தார்‌. அவர்கள்‌ இவர்‌ மேல்‌ இரக்கம்‌ 
கொண்டு “இனிமேல்‌ நாங்கள்‌ உங்கள்‌ வழுக்கைத்‌ 
தலைமேல்‌ ரொட்டித்‌ துண்டுகளை விட்டெறிய 
மாட்டோம்‌” என்று சொன்னார்கள்‌. 

அந்த சைனாக்காரரும்‌, “நல்லது ஐயா நானும்‌ 
நாளையிலிருந்து உங்கள்‌ காபியில்‌ (சாக்கடை) 
தண்ணீரைக்‌ கலக்கமாட்டேன்‌”” என்று பணிவுடன்‌ 


கூறினார்‌. -டி.எம்‌.சுந்தரராமன்‌ 


09 
டை] 
ட்‌ 

மூ 


புகைய்ய்ட்க 


மாசி-பிப்ரவரி 2017 


திருக்கயிலாயம்‌ - மாரனஸரோவர்‌ 


13 நாட்கள்‌ மே முதல்‌ செப்டம்பர்‌ வரை மாதம்‌ ஒரு குழு புறப்படுகிறது 
ஒவ்வாரு சரதரத்கள்றும்‌ திருக்க விலை மக்‌ வருதல்‌ ள்‌ 


கைன்‌ -மானஸரோவர்‌ ஹெலிகாப்டரில்‌ 11 நாட்கள்‌ இ, 


ம பப்ப பபிதா] 8 11 09 1 இ தமிழக அரசின்‌ மானிய தொகை கைலாஷ்‌ யாத்திரைக்கு 
றத. 18 ஆண்டுகள்‌ அனுபவமுள்ள நாங்களே ரூ.40,000. முக்திநாத்‌ யாத்திரைக்கு ரூ.10,000. எங்கள்‌ குழுவில்‌ 
உங்களுக்கு சேவை செய்ய வருகின்றோம்‌. வரும்‌ அடியார்களுக்கு கிடைக்க கவ்வ ட்‌ 


்‌ ஆன்மீக இலங்கை நாக்‌ (மக 69 ண்‌ 


(அடி 


fin 


1 


யாழ்ப்பாணம்‌, தேவாரப்பாடல்‌ பெற்ற சிவாலயங்கள்‌, இராமாயணம்‌ ஷொடர்புள்ள இடங்கள்‌, த 
சக்தீபீடங்கள்‌, முருகனின்‌ கதிர்காமம்‌, சந்தா சுலபா வைவ்‌ அன்மை கரமிகிக்‌-5நா-கள்‌/ மொளந்ீ 10 நாமகள்‌ 


நவசோதிஜிங்கம்‌ ப$ வரு. துவாரக pe rs 
கடல கோவில - நித்ய னத்‌ 7நாட்கள்‌ ர்‌ விமானத்தில்‌ 2 நாட்கள்‌ 


புறப்பாடு : 
மார்ச்‌, ஏப்ரல்‌ 


(பங்காக ட்பயா 
4 நாட்களா 
மாதம்‌ ஒரு குழு 


தாங்கள்‌ ஒரு குழுவாக ருந்தால்‌ அளக்கும்‌ தேதியில்‌ சுற்றுலாக்கள்‌ நடத்தித்‌ தருகின்றோம்‌. 
ஒரு குழுவிற்கு 32 அன்பர்கள்‌ மட்டும்‌. அனைத்து உள்நாடு, வெளிநாடு சுற்றுலாக்களுக்கு அணுகவும்‌ 
76, பெரியணண ஷீ, ஈரோடு - 638001, € 
2/6, பரியண்ண ஸ்‌ ஈரோடு - 638 6 


WWW. ,.manohartravels. 281/1) பெரியமேட்‌, சென்னை-600 003. ₹ | 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ CD மாசி-பிப்ரவரி 2017 
Ein டபியிப்பட ப்பா மகர்‌ 


Volume-97, Issue-2. Sri Ramakrishna Vijayam (Tamil Non) கட ன iar) 
Newspapers for India under No. 1107/1957. Postal Registration Numb 
without prepayment TNPMG(CCR)/WPP- -145/2015-2017.! 


ஸ்ரீராமலிங்க அடிகள்‌ நிறுவிய 
சத்திய ஞான சபை, வடலூர்‌. 
LE. 


~~ i 


62, Dr. Nanjappa Road, Coimbatore - 641 018: 


